சத்குருப்யோ நம : 
ஸ்ரீ சுரேய்வராசாரியரவர்கள் 

சம்ஸ்கிருதத்தில் 
கத்திய பத்திய ரூபமாக வியற்றிய 
நஷ்கர்ம்ய சித்தி . 


கோவிலூர் மடாதிபதி 
திருக்கள ராண்டவ ரென்னும் 
வீரசேகர ஞாந தேசிக சுவாமிக ளவர்களின் 

பாதசேகரராய 


ஸ்ரீ காசிகாநந்த சுவாமிக ளவர்களால் , 

தமிழில் வசந வடிவமாக 
மொழிபெயர்க்கப்பட்டு , 


மங்கலம் - ஷண்முக முதலியாரால் , 


சென்னை , கோமளேசுவரன் பேட்டை , 

சச்சிதாநந்தம் பிரஸில் 
பதிப்பிக்கப்பட்டது . 


காப்பிரைட் ) 


1915 


( விலை அணா எட்டு 


000 


Pilul 
CURE யாரற்பர் 


ITUDEDU 


CAMICIA 


rernu 


UMHTRUESI 


60000 


well 


Carlama 


so 


BAR 200 2007 


முகவுரை . 


உலகத்தின் கண் சகல ஜீவர்களாலும் ஜனன மரண சம் 
சார ரூப துக்க நிவிர்த்தியின் பொருட்டுத் தர்மார்த்த காம மோக்ஷ 
மென்னும் புருஷார்த்தம் நான்கனுள் மோக்ஷமே ஒரு தலையாக 
விரும்பப்படுவதாம் . அவ்வித மோக்ஷமும் சாதநங்களா னன்றி 
யுண்டாகாமையின் , அது சாதகத்தை யபேக்ஷிக்கின்றது . அதற் 
குச்சாதகம் சிலர் கர்மமென்றும் , மற்றுஞ் சிலர் ஞாந மென்றும் , 
பின்னுஞ் சிலர் ஞாந கர்ம சமுச்சிதமென்றும் , வேறு சிலர் கர்ம 
ஞாந முச்சிதமென்றுங் கூறுகின்றனர் . இவற்றுள் , எது சாதக 
மாகுமெனத் தரிசனக் கிரந்தங்க ளொழிந்த மற்றப் பிரகரணக் 
கிரந்தங்களாற் றுணியப் பெறாமையின் , அதனைத் துணிவான் 
நர்மதா ந்தத்தின் தீரத்தி லுள்ள மாஹிஷ்மதி யென்னும் பட்ட 
ணத்தில் விஸ்வரூபர் என்னும் பெயரோடு மண்டநமிசிர ரெனப் 
பிரசித்தி பெற்றுக் கர்ம காண்டியாயிருந்து , 18 நாள் ஸ்ரீசங்கரா 
சாரிய சுவாமிகளோடு அரிய சாஸ்திரார்த்தவாதம் செய்து , ஷை 
சுவாமிகட்குச் சிஷ்யராய்ச் சுரேஸ்வராசாரிய ரென்று நாமம் 
பெற்று , சிருங்ககிரி மடாதிபதியா யெழுந்தருளியிருந்த மஹான் 
கேவலம் ஞாநமே மோக்ஷ சாதநம் ; கேவல கர்மமும் , ஞாக 
கர்ம சமுச்சி தமும் , கர்ம ஞாந சமுச்சி தமும் சா தந மல்ல வென் 
றும் , தத் தவ மசி மஹா வாக்கியத்தானே வாக்கியார்த்த ஞாக 
முண்டாய் மோக்ஷ முண்டாகின்றது என்றும் கத்திய வடிவமா 
யும் 423 பத்திய வடிவமாயும் , நான்கத்தியாயங்களால் நன்கு நிரூ 
பித்து , நைஷ் கரீம்ய சித்தி என்னும் பெயருடன் ஓரரிய பெரிய 
நூலைச் சம்ஸ்கிருதத்தில் அதிக காம்பீர்யம் வாய்ந்ததாகச் செய் 
தருளினர் . இந்நூல் இஷ்ட சித்தி , அத்வைதப் பிரஹ்ம சித்தி , 
அத்வைத சித்தி , ஸ்வராஜ்ய சித்தி என்னும் நான்கிற்கும் முன் 
செய்யப்பட்ட சித்தியா யிருக்கின்றது . வேதாந்த பண்டிதர்கள் 
இதனை மூலமாகக் கொண்டு அநேக சம்ஸ்கிருத நூ லியற்றியிரு 
க்கின்றனர் . இந்நூலின் அருமை பெருமைகளை நோக்கியும் , 
துகாறும் இது தமிழில் வராமையை நோக்கியும் , தமிழ் மக்கள் 


2 


மாட் டுள்ள கருணையால் ஸ்ரீ கோவிலூர் மடாதிபதியா யெழுந் 
தருளியிருந்த திருக்கள பாண்டவ ரென்னும் ஸ்ரீவீரசேகா ஞாக 
தேசிக சுவாமிக ளவர்களின் பாத சேகரராய * ஸ்ரீ காசிகாநந்த 
சுவாமிக ளவர்கள் செந்தமிழில் செவ்விய வசந வடிவமாக 
மொழிபெயர்த்தருளினர். 


ம . ச . 


பக ECONUIDDRUM 


இவர் பேத்திக்காரமும் சத்கிரியை யென்னும் உரையும் , 
வியாஸ தாத்பரிய நிர்ணயமும் , மண்டலப் பிராஹ்மணோப 
நிஷத்தும் - ராஜயோக பாஷ்யமும் , தர்க்க சங்கிரகமும் - தர்க்க 
சங்கிரக தீபிகையும் , வேதாந்த முக்தாவலியும் , ஹரிமீடை - ஹரி 
தத்வ முக்தாவலியும் தமிழில் வசக வடிவமாக மொழிபெயர்த் 
திருக்கின் றனர் . 


பக்கம் வரி 


பிழை 


திருத்தம் 


1 


2 


10 
16 
23 
6 
8 


6 


10 
11 
15 
17 
18 


11 
16 
19 
25 


20 


18 


53 


பின்னற் 


16 
19 


54 


வாழ 

வுறழ 
ஸ்தம்பரி 

ஸ்தம்ப பரி 
முல 

மூல 
பிரகரணார்த் பிரகரணார்த் 
ஆரப்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட 
மொக்ஷத்தை மோக்ஷத்தைக் 
பிரவிர்த்தி 

பிரவிர்த்தி 
ஹேதுக்காளல் ஹேதுக்களால் 
மரிக்றான் 

மரிக்கின்றான் 
ஈஸ்வரார்பித ஈவரார்ப்பித 
சுத்தியின் பொருட்டு சுத்தியின் பொருட்டுச் 
சர்வகாம 

சர்வகர்ம 

பின்னர்க் 
னின்றும் 

கிரகிக்க 

சித்தித்த 
அதற்கு 

அதற்குச் 
சித்திக்கிறன சித்திக்கின்றன 
செய்யப்பட்ட செய்யப்பட்ட 
ஆவிாப்பாவ ஆவிர்ப்பாவ 
அபேரோக்ஷ அபரோக்ஷ 
வியதிரே 

வியதிரேக 

என்னும் 
எனனும் 

என்னும் 
சத்துத்தனமை சத்துத்தன்மை 
அத்மா வினிடத்து ஆத்மாவினிடத்து 


னின்று 


63 


13 
22 , 


8 


25 


72 
73 
79 
88 
91 
93 


9 


* 


19 
12 


97 


4 


என்னு 


15 
1 . 


99 
102 
103 
109 


6 
18 


2 


அகாசத்தை 


ஆகாசத்தை 


20 
11 
22 


விசாரி 


விசார 


சிவாணாதி 


சிரவணாதி 


111 
113 
116 
118 
121 
135 


9 


அத்மாவும் 
கானற் 
நின்மாலமாயும் 


ஆத்மாவும் 
கானல் 


16 
9 


நின்மலமாயும் 


ஆசார்ய ஸ்துதி . 


ஹஉயெ கருயெ வினை . பாண ! 
நவ காவெலிக பெபாணம் || 


க திதீ நஜி 20 வரிவாயை 210 | 
ஹவ பலகாடெரிக செ பபாண . || 


வல 


பபாணாறதவத @ தகூ நியெ 
ஜவ பாலகாவெலி க செபாணம் || 

தசெவ விதெஹி க . வா ஹஜா | 
ஒவ காவெலிக பெபாணம் || 


- 


பாயிரம் . 


திகழ்தரு முலகைப் படைத்ததன் பின்னர்ச் 

செவ்வனே காத்துமிங் கழித்தும் , 
இகழ்தரு மவற்றின் றொழிலிற்பற் றின்றி 

யிருப்பினுங் கருணையி னாலே , 
புகழ்தரு கின்ற சிதம்பர மதனிற் 

போற்றவே நடம்புரி கின்ற , 
இகழ்தலில் நடன ராஜனற் றாளா 
மிணைமல ரகழலர் வைப்பாம் . 


சீருறு மாதி வியாசவெம் மிறையின் 

செய்யபா டியந்தனை வரைந்த , 
பேருறு மமல சங்கர குருவின் 

பெருமுத்தி ராமலிங் கேசன் , 
தேசுறு மருணா சலகுரு வினினற் 

சிதம்பரா ரியனடி களையே , 
மாசுறு மெந்த மகந்தனிற் கொண்டு 

மாற்றுவம் பவக்கட லினிதே .. 
புகழ்தருங் கலைக ளெவற்றினு முயர்வாம் 

பூர்வமீ மாஞ்சையிற் புலமை , 
நிகழ் 

தரும் பிரம சூத்திரப் பொருளை 
நிகழ்த்துசங் கரவிறை கருத்துத் , 
திகழ்தரு மமல நைஷ்கர்ம்ய சித்தி 

யாதியாச் சிறந்த நூ லீந்த , 
புகழ்தருங் குருவாஞ் சுரேய்வரா சானைப் 
போற்றியே பணிந்திட ரொழிப்பாம் . 


2 


சீவர்க ளிடத்திற் கருணையுஞ் சிறந்த 

சிவனிடம் பத்தியுஞ் செம்மை , 
யாவதாந் துறவு மரியமெய்ஞ் ஞான 

மாகிய நான்குமே யொன்றாய்த் , 
தாவுத லின்றி யீட்டமா யுதித்த 

தன்மையா ரெமதரு ளிறையாம் , 
மேவரும் வீர சேகர ஞாந 

விமலனற் பதங்களைத் தொழுவாம் . 
ஆரா றாறாந் தத்துவமா 

மகில வுலகா மவித்தையினுள் 
தேரார் நீக்கா வகங்கரத்தைத் 

தெளிவாய் நீயன் றெனச்சீராய்ப் 
பேரா வார்வ நிறைமொழியைப் 

பெட்பா யெமக்கிங் குணர்த்தியருள் 
பேரார் வீர சேகரனற் 

பெருமான் றனையே பேணுதுமால் : 
சங்கர குரவ னாஞ்ஞையாற் றவத்தாற் 

றடையிலாச் சுரேஸ்வரா சானன் , 
கிங்குயாப் பதனா னாற்சதத் தோடே 

யிருபத்து மூன்றுகத் தியத்தும் , 
அங்கடங் காம லெஞ்சிய வற்றை 

யறைந்து நான் கத்தியா யத்தில் 
தங்குநைஷ் கர்ம்ய சித்தியைத் தமியேன் 
சமைத்தனன் கத்தியந் தனிலே. . 


வந்தது 


ஸ்ரீ சுரேல்வராசாரியரது சரிதம் . 
நர்மதை யென்னும் நதத்தின் தீரத்தில் மாகிஷ் 
தி என்னும் நகர மொன் றுண்டு . அதில் ஹிம் மித்ர 
ரென்னும் பிராமணர் ஒருவ ரிருந்தார் . அவருக்குக் 
குணநல மமைந்த ஒரு சத்புத்ரன் ஜநநமாயினன் . 
அச்சுபுத்ரனுக்கு விசுவரூப ரென்னுந் திருநாமஞ் 
சூட்டி , இளைமைப் பருவத்திலேயே அந்தணநெறி 
வழுவாது சர்வ ஸம்ஸ்காரங்களையும் பிதாச் செய்வித் 
தார் . விஸ்வரூபரும் அதிபால்பத்திலேயே சுருதி , 
ஸ்மிருதி , ஹிதிகாச முதலிய சர்வ சாஸ்திரங்களிலும் 
பாண்டித்ய முடையவராகித் தமது புகழ் பாரெலாம் 
பரவி வருமாறு பிரகாசித்து வந்தார் . இவர் புவிக்கு 
மண்டகமாயிருந்ததனால் இவருக்கு மண்டகமிஸ்ரர் 
என்னும் காரணப்பெயர் 

விய்வரூபர் 
யௌவநப் பருவ மடைந்த காலை , அவருடைய தகப்ப 
னார் அவருக்கு விவாகஞ் செய்விக்கக் கருதி , சோண 
பத்திரை யென்னும் நதி தீரத்தின்கண் வாசஞ் செய்யும் 
விஷ்ணுமித்ர ரென்னும் பிராமணருடைய, ரூபலாவண்ய 
மும் , நற்குண நற்செய்கையும் , கல்வித்திறமையும் 
வாய்ந்த ஸரசவாணி என்னும் பெண்ணணங்கை விவா 
கத்திற்கு நிச்சயஞ் செய்தனர் . அவ்வாறே வியவரூப 
ருக்கும் , சரசவாணிக்கும் சுப திநத்தில் வதுவை 
முடிந்தது . பின்னர்த் தம்பதிகள் மாகிஷ்மதி நகரஞ் 
சென்று கிருஹஸ்தாசிரம தர்மத்தை நெறி தவறாது 
நடாத்தி வந்தனர் . விம்வரூபர் இல்லற நெறிவழாது 
நடந்து வருங்கால் அவருடைய பெற்றோர்கள் கால 
கதி யடைந்தனர் . மண்டநமியார் ஒருகால் தமது 
பெற்றோருக்குச்: சிராத்தம் கொடுக்க நேர்ந்த போது , 
பூர்வ மீமாம்சையின் கர்த்தாவாகிய ஜைமிநி மகரிஷி 
யையும் . உத்தா மீமாம்சையின் கர்த்தாவாகிய வேத 
வியாச பகவானையும் முறையே வில்வேதேவர் ஸ்தாநத் 
திலும் , பிதிரு ஸ்தானத்திலும் நிமந்திரணத்திற்கு வரி 
த்தார் . அந்தத் திருத்தில் அவர் தமது வீட்டின் 
வாயிற் கதவைத் தாளிட்டு அதிசரத்தையுடன் சிராத் 
தத்தை நடத்தி வந்தார் . 


2 


மண்டநமிர்ரர் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் 
மேம்பட்டவ ரென்று ஸ்ரீபட்டபாதாச்சாரியர் , ஸ்ரீ சங் 
கரபூஜ்ய பகவத் பாதாசாரியருக்குச் சொல்லுதலும் , 
அவர் மண்டா மிரரை வாதில் வென்று அவரைத் 
தமது சிஷ்யராக்கக் கருதி மாகிஷ்மதி நகாத்தில் 
மண்டநமிம்ரரின் கிருகத்தை நாடிச்சென்றார் ; அங் 
குக் கிருகத்தின் வாயில் மூடப்பட்டிருப்பதைக் கண்டு 
யோக மகிமையால் கிருகத்தின் மேன்மாடி வாயிலாக 
உள்ளே சென்றார் . அப்போது மண்டநமியரர் வில்வே 
தேவர்களையும் பிதிருக்களையும் பாத்யாதிகளால் நல் 
வரவு கூர்ந்து , பிரத்யக்ஷ மஹாவிஷ்ணு ஸ்தாநத்தில் 
தர்ப்பையை வைத்து அதில் பாத்யத்தைச் சமர்ப்பிக் 
குந் தருணத்தில் , அவ்விடத்தி லிரண்டு பாதங்க ளிருக் 
கக்கண்டு , நிமிர்ந்து பார்த்தார் ; சிராத்த காலத்தில் 
சந்நியாசிகளைக் காண்பது கூடா தென்று கர்ம காண் 
டத்திற் கூறியிருப்பதனால் , அங்குத் தோன்றிய சந்தி 
யாசியின்மீது மிகு கோபங்கொண்டு அவரைப் பல 
வாறாகத் தூஷித்தனர் . இவற்றிற்கெல்லாம் ஸ்ரீசங்கரர் 
சாவதாநமாகச் சாந்த மொழிகளால் விடை பகர்ந்தனர் . 
இவரது சாந்த மொழிகள் மண்டநமியரருக்கு அதிக 
துவேஷத்தையுண்டாக்கின.இவ்விருவருக்கும் நடக்கும் 
வாக்கு வாதங்களை ஜைமிநி பகவான் கேட்டுச் சிரித் 
துக்கொண்டிருந்தனர் . ஆனால் வியாசபகவான் ஸ்ரீ சங் 
கரரது மகிமையையும் அவரது அபரா 

சக்தியையும் 
எடுத்துக் கூறி , அவரை ஸ்ரீ மாகவிஷ்ணுவே பிரத் 
யட்சமாக வந்தன ரென்று கருதிப் பிரத்யட்ச மகா 
விஷ்ணு ஸ்தாநத்தில் நிமந்தரணத்திற்கு வரிக்குமாறு 
மண்டநமிஸ்ரருக்கு ஆக்ஞாபித்தனர் . அதனால் மண்ட 
மியரர் சாந்தி பெற்று , ஸ்ரீசங்கரரை நிமந்தரணத் 
திற் கழைத்தனர் . ஸ்ரீ சங்கரர் தமக்கு வாத பிக்ஷை 
வேண்டுமென்று கேட்டனர் ; ஸ்ராத்தம் முடிந்த பிறகு 
வாதஞ் செய்யச் சம்மதித்தனர் . 

ம்ராத்தம் முடிந்த பின்னர் மண்டநாசாரியர் 
வாதத்திற்கு மத்யஸ்தராக ஸ்ரீ வேத வியாசரையும் 


முதலாவது அத்யாயம் . 


3 


1 . எதனி னின்றும் ஆகாசம் , வாயு , அக்நி , அப்பு , 
பிருதிவி பர்யந்தமான வஸ்துக்கள் மாலையி னிடத்துச் 
சர்ப்பம் போன்று உண்டாயினவோ , அந்த அஞ்ஞான 
மின்றிய சித்ரூபமாயும் , புத்தி சாட்சியாயுமுள்ள அரி 
யின் பொருட்டு நமஸ்காரம் . 

தனது சம்பிரதாயத்திற்கு விதிக்கப்பட்ட 
பிரமாண பூர்வகத்தன்மையை யறிவுறுத் 
தற்பொருட்டு விசிஷ்ட குணசம்பந்த சங்கீர் 
த்தன பூர்வகம் குருவினது நமஸ்காரக் கிரி 
யை காண்பிக்கப்படுகின்றது . 

2. எவரிடத்தினின்றும் அந்நியவிடத்தில் அதி 
சயத்தை யடையாது * தம மெனக்கூறும் ஞானங்கள் 
நீங்கிவிட்டனவோ அந்த அவித்தையாகிய கிரந்தியைப் 
பேதிக்கும் சிரேஷ்டமான குருவின் பொருட்டு நமஸ் 
காரம் . 

நமஸ்கார நிமித்தமாகிய தனது அபிப்பிரா 
யத்தை வெளிப்படுத்துதற்பொருட்டு இச் 
சுலோகம் கூறப்படுகின்றது . 

3. வேதாந்தங்களுள் மறைபட்டிருப்பதாயும் , 
சம்சாரத்தை நிவிர்த்திக்கும் வஸ்து சம்பந்தமாயு முள்ள 
ஞானமானது அந்நியர்களால் விஸ்தரஞ் செய்யப்பட் 
டிருப்பினும் , " உன்னால் கிரந்தஞ் செய்யத்தக்கது ” என் 
னும் குரு ஆஞ்ஞையால் கூறுகின்றேன் . 

எவ் விஷய முடைய பிரகரணம் இஃதெ 
னின் , அது கூறப்படுகின்றது . 

4 . எது சித்திக்கில் இந்தப் பிரமாதா முதலி 
யன சித்திக்கின்றன ,எதன் சித்தி யின்றி ஒன்று மின் 

* தமம் = உயர்வு . 


அதிக 


4 
வந்தனர் . இங்ஙனம் வாதம் நிகழ்ந்து வருங்கால் ஸ்ரீ 
சங்கரர் , ஸ்ரீமண்டநமிப்பார் தொடுத்த ஒவ்வொரு கட் 
சியையும் 

பூர்வபட்சஞ் செய்து தமது சித்தாந்தத்தை 
நிலைநாட்டி வந்தனர் . நித்யகர்மாநுஷ்டாந காலங் 
கள் தவிர , ஏனைய காலங்களில் ஓய்வில்லாமல் அபூர்வ 
மான தருக்கம் இருவருக்கும் நடைபெற்று வந்தது . 
பூர்வமீமாம்ச கர்த்தரான ஜைமிநிபகவானே வியப்பெய் 
துமாறு பூர்வமீமாஞ்சைக்கு அபூர்வமான அர்த்தங்களை 
ஸ்ரீ சங்கரர் விளக்கிவந்தார் . இவ்வாறு இருவருக்கும் 
நடைபெற்ற வாதம் பன்னீராயிரங் கிரந்தங்களாயின . 
இவ்வற்புத வாதத்தைக் கேட்டிருந்த புலவர்கட்கு 
அறிதற்கரிய சுருதிகளின் உட்பொருள்கள் பலவும் 
சுலபமாக வெளியாயின . 

இங்ஙனம் வாதம் 
நடந்து வருங்கால் ஒரு 

நாள் ஸ்ரீ மண்டநாசாரியர் 
கழுத்தி லிருந்த பூமாலை வாடியது . அப்போது அங் 
குக் குழுவியிருந்த சபையோ ரனைவருக்கும் ஸ்ரீசங் 
கரர் வெற்றி பெற்றனரென்று விளக்கமாயிற்று , சபை 
க்குச் சாட்சியா யிருந்த சகலகலாவல்லியாகிய 
வாணி நியாயத்தை நிலை நிறுத்துதற்பொருட்டு சபைக் 
கண் வந்து உபயவாதியரையும்பிக்ஷைக் கழைத்தனள் . 
அப்போது தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்தனர் . இச் 
சம்பவங்களைப்பார்த்திருந்த ஸ்ரீமண்டநமிஸ்ரர் தாம் 
தோல்வியடைந்தோமென்று கருதி , வாதத்தின் ஆரம் 
பத்திற் செய்து கொண்ட பிரதிஞ்ஞையின் பிரகாரம் , 
சந்நியாச ஆஸ்ரமத்தை மேற்கொள்ள விரும்பி , ஸ்ரீசங் 
கரரை நமஸ்கரித்துத் தமக்கு உபதேசம் செய்து கிரம 
மாகச் சந்நியாச ஆசிரமம் தருமாறு பணிவுடன் பிரார்த் 
தித்தனர் . 
ஆயினும் , மண்டநமியரர் நீண்ட 

நாள் பழகி 
வந்த கரும காண்ட நூலாராய்ச்சியின் வன்மையால் ,, 
அத்வைத சித்தாந்தமே உண்மை யென்ற ஸ்திரபுத்தி 
உண்டாகியும் , அவருள்ளத்தில் , ஆசிரியர் ஜைமினியார் 
கரும காண்டமே முக்கிய மென்று கூறியுள்ள சூத்தி 
ரங்கள் பயனற்றனவாமோ ? அங்ஙனமிரா வா தலின் 


சரச 


5 


அவர் கருத் தியாதோ ? என்னும் சம்சயங்கள் ஜநித் 
தன ; இவை விளக்கமாகும் வரையில் ஒன்றினிடத்தும் 
நம்பிக்கையும் , வைராக்கியமு முண்டாகாது என் 
கூறினார் . 

ஆசிரியார் ஜைமிநியார் பிரஹ்மத்தினிடத்துக் கரு 
த்துடையவராயினும் , அநாதி காலந் தொடங்கி ஜீவராசி 
கள் விஷயவாசையிலேயே செல்லும் மாத்தினை யுடைய 
வராக விருத்தலின் , அன்னோர்களைக் கடைத் தேற்றும் 
பொருட்டு ஞானத்திற்குக் காரணமாகிய கருமத்தையே 
சிறந்த தென்று கூறின ரென்று பற்பல நியாயங்களை 
ஸ்ரீ சங்கரர் , மண்டநாசாரியருக் கெடுத்துக் காட்டினர் . 
அங்ஙனங் காட்டிய வழியும் மண்டந மிசிரருக்கு ஐயம் 
நீங்காது மநக் கலக்க மடைந்து தமது குருவைத் 
தியாநித்தார் . வாழ் நாட்கள் முழுமையும் தமது 
நூலையே நம்பி யிருந்த மண்டநாசாரியரைக் கடைத் 
தேற்றும்பொருட்டு ஜைமிநி மகரிஷியார் சிஷ்யன் 
முன்னர்ப் பிரசந்தராகி , நீ இதுகாறும் கருமத்தைக் 
கடைபோகச் செய்து வந்தமையின் ஞாந மார்க்கத்தை 
மேற்கொள்ள அதிகாரியாய் விட்டாய் . ஸ்ரீ சங்கராச் 
சாரியர் கூறிய கருத்துக்களே என்னுடைய கருத்தும் , 
எனது ஆசிரியர் ஸ்ரீ வேத வியாசர் கருத்துமாம் . 
ஸ்ரீ வேத வியாசர் கருத்திற்கு மாறாக யா னொன்றும் 
கூறவில்லை . இதுகாறும் யான் உனக்குக் குருவா 
யிருந்தேன் ; இனிமேல் ஸ்ரீ சங்கரரே உனக்குக் குரவ 
னாவர் . இவர் என்னுள்ளக் கருத்தொன்றனையே யன்றி 
எல்லா உயிர்களின் கருத்தினையும் , வேத முதலிய எல் 
லாக் கலைகளின் கருத்தினை யு முணர்ந்த பேரறிவாள 
ராவர் . அப்போது ஸ்ரீ சங்கரர் தக்ஷிணாமூர்த்திவடிவ 
மாகத்தோன்றினர் . ஜைமிநி மகரிஷியார் ஞாநக்கண் 
ணால் அவரைத் தரிசித்து , மண்டநபண்டி தரைப் பார் 
த்து , இச் சந்நியாசியை மா நுடனே என்றாவது எம்போ 
லியரென்றாவது கருதுவது கூடாது . இவர் உலகம் உஜ் 
ஜீவிக்கும் பொருட்டு அவதரித்த பரமேசுவரனே யாவர் ; 
நீயும் பிரஹ்மாவின் அம்சத்தினாற் றோன்றியவன் . நீ 


னர் . 


ஏனைய 


செய்து , 


1 


இந்த ஜகத்குருவின் பாத பங்கயத்தைச் சேவித்துக் 
கிருதார்த்தனாவாய் என்று ஆசீர்வாதஞ் செய்து ஞாந 
நோக்கத்தையு மருளி மறைந்தனர் . மண்டநமியரர் 
ஞாந நோக்கத்தினால் ஸ்ரீ சங்கரரைப்பார்த்தனர் . 

அப்போது ஸ்ரீசங்கரர் அறிவாநந்த வடிவினரா 
கிய ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தி கோலமாகத் தோன்றினர் . 
அங்ஙனந்தரிசித்தலும் மண்டநமியரரின்ஐயமெல்லாம் 
அகன்றன . அவரும் தமது 

மாணாக்கர் முதலிய 
யோருக்குச் சதுர்முகப் பிரஹ்ம வாகத் தோன்றி 
னர் . அப்பிரஹ்மரூப தர்சனத்தினால் சபையோரெல் 
லாம் அதிக வியப்பினையும் ஆகந்தத்தினையு மடைந்த 

பின்னர் மண்டநமிம்ரர் தமது மாணாக்கர்கட்கு 
மனை , பொருள் முதலியன மிகுதியுங்கொடுத்துத் தாம் 
தேடிய 

பொருள்களனைத்தினையும் தாநஞ் 
வைராக்கிய சீலராய் ஸ்ரீசங்கரரைத் 
தோத்திரஞ் செய்து தம்மைச் சந்யாசி ஆம்ரம 
த்திற் சேர்ப்பித்து 

ஆட்கொள்ளுமாறு பிரார்த் 
தித்தனர் , ஸ்ரீசங்கரர் அவர்மீது 

கிருபை கூர் 
ந்து , விதிப்படி அவரைச் சந்யாசியாக்கி வேதாந்தத் 
தின் உண்மைப் பொருளை யுபதேசித்தருளி, அவருக் 
குச் சுரேசுவராச்சாரிய ரென்னும் பெயரிட்டு அவரைத் 
தம் மாணாக்கருட் டலைவராக்கினர் . 

பின்னர் சுரேசுவராச்சாரியர் தமது ஆசிரியருடன் 
பல தலங்களுஞ் சென்று ஆங்காங்கு அத்வைத சித்தாந் 
தத்தைப் பரவச் செய்து வந்தார் . ஒருகால் ஸ்ரீ சைலத் 
திற்றங்கி யிருந்தபோது அங்கு வந்த ஆயிரத் திருநூறு 
புறமத வாதியர்களை வென்று சத்யம் அத்வைதம் என் 
பதை நிலை நாட்டினர் . பின்னர் ஸ்ரீ சங்கராச்சாரிய 
ருடன் சிருங்ககிரி யடைந்தனர் . 

அங்கு ஸ்ரீ சங்கரர் 
மடமொன் றமைத்து , சுரேசுவாச்சாரியருக்கு ஆச்சார் 
யாபிஷேகஞ் செய்து அதற்கு அவரை அதிபதியாக் 
கினர் . 
ஒருகால் 

ரசுவராச்சாரியர் ஸ்ரீசங்கரரை 
வணங்கிக் குரு தக்ஷிணையாக யான் யாது செய்யத்தக் 


7 


கது என்று பணிவாய்க் கேட்டார் . அதற்கவர் யான் 
செய்துள்ள சாரீரக பாஷ்யத்திற்கு நீர் வார்த்திகம் 
செய்யு மென்று கட்டளை செய்தார். சிற்சுகாசாரியர் 
முதலிய மாணாக்கர்கள் சுரேசுவராச்சாரியர் மீது பொ 
றாமைகொண்டு , கருமகாண்டியாகிய அவர் வார்த்திகம் 
எழுதுவதற்கு அதிகாரி யல்லரென்று ஸ்ரீசங்கராச் 
சாரியரிடத்து முறையிட்டனர். அதற்கவர், யான் 
சுரேசுவராச்சாரியரோடு வாது செய்தவனாதலின் அவ 
ருடைய சாமர்த்தியத்தை யான் நன்றாக அறிவேன் ; 
மேலும் அவர் சாதாரண ரல்லர் ; பிரஹ்மதேவனே 
யாவர் ; அவரன்றி என் பாஷ்யத்திற்குத் தக்க வார்த்தி 
கம் செய்ய வல்லார் வேறொருவர் காணப்படவில்லை 
யென்று ஸ்ரீ சங்கரர் கூறினார் ; ஆயினும் , இவ்விஷயத் 
திற் பல விரோதிகளேற்பட்டிருக்கின்றமையின் , யாவ 
ருக்கும் விரோதமானதை யான் செய்யமாட்டேன் 
என்று கூறி , சுரேசுவராச்சாரியரை யழைத்து உன் 
மீது யாவரும் பொறாமை கொண்டிருக்கின்றனர் ; ஆத 
லின் நீவார்த்திகம் செய்யவேண்டாம் , 

வேறு 
நூல் செய்யென்று கட்டளை செய்தருளினர் . குரவ 
னாணையைச் சிரமேற் கொண்டு சுரேய்வராச் சாரியர் , 
ஷ்ை கர்மிய சித்தி முதலிய நூற்களை யியற் 
சந்நிதானத்தில் 

சமர்ப்பித்தனர் . 
நூல்களால் சுரேசுவராச்சாரியர்மீது பொறாமை கொ 
ண்ட பதுமபாதாச்சாரியர் முதலாயினோர் பொறாமை 
நீங்கினவராயினர் . பின்னர்ச் சுரேசுவராச்சாரியர் தாம் 
சாரீரக பாஷியத்திற்கு வார்த்திகம் இயற்றுவதைத் 
தடைசெய்த பதுமாதர் முதலியோர்மீது வெகுளி 
மேற்கொண்டவராய் , குரவனாணைப்படி யான் செய்ய 
விருந்த பணிவிடைக்கு விரோதஞ் செய்தவர் , என் 
னைப்போற் செய்யும் நூல்க ளியாவும் அவர்கள் கருத் 
தின் பிரகாரம் நிறைவேறாமற் போகக் கடவனவென்று 
கமண்டலை நீரைக் கையிற்கொண்டு சபித்தனர் . அவ் 
வாறே பதுமபாதர் செய்த வார்த்திகம் பூர்த்தியாகமற் 
போயிற்று . , அங்கனமாயினும் குரவனாணைக்குத் தடை 
நேரிட்டதே என்னும் கலக்கம் சுரேசுவராச்சாரியாரை 


றிக் குரு 


8 


வாதியாநின்றது . இதனை யறிந்த ஸ்ரீசங்கரர் , கிருஷ்ண 
யஜுஸ் சாகைக்கும் , சுக்ல யஜுஸ் சாகைக்கும் யான் 
இயற்றியுள்ள பாஷ்யங்களுக்கு நீர் வார்த்திகமெழுது 
மென்று சுரேசுவராச்சாரியருக்குக் கட்டளை செய்தரு 
ளினர் . அவ்வாறே அவர் அவ்விரண்டு நூற்களையும் 
செய்து குரு தக்ஷிணையாகக் குரவன்பாதத்திற் சமர்ப் 
பித்தனர் . 

பின்னரும் சுரேசுவராச்சாரியர் தமக்கு சூத்திர 
பாஷ்யத்திற்கு வியாக்யாநஞ் செய்யும் பாக்யம் லபிக் 
காமைக்கு மிகவும் வருந்தி நிற்பாராயினர் . அதற்கு 
ஸ்ரீ சங்கரர் நீர் இன்னும் 800 வருடம் தவஞ்செய் 
திருந்து , அடுத்த ஜந்மத்தில் வாசஸ்பதி யென்னும் 
பெயரோடு விளங்கி , ஆறு ஆஸ்திக பாஷ்யங்களுக் 
கும் , ஆறு நாஸ்திக பாஷ்யங்களுக்கும் நீரே உரை 
செய்வீர் ; பின் எல்லாவற்றிற்குஞ் சித்தாந்தமாக 
என் பாஷ்யத்திற்குப் பெரிய தோருரை யெழுதி அழி 
வற்ற கீர்த்தியைப் பெறுவீர் ; அப்போது உம்மிடத்தி 
லுள்ள பிரகஸ்பதியின் கூறு வாசஸ்பதி பிறப்பில் செய் 
யத்தக்க காரியங்களைச் செய்து முடிக்கும் ; அதனால் 
நீர் ஒன்றிற்கும் வருந்தவேண்டாம் . என்று வரங் 
கொடுத்தருளினார் . சுரேசுவராச்சாரியர் குருவருள் 
பெற்றுத் திருப்தியடைந்திருந்தனர் . 


T 


tells 


ஓம் 
தத்சத் 
பரப்பிரஹ்மணே நம : 

சற்குருப்யோ நம 8 . 
நைஷ்கர்ய சித்தி . 


ரதனினிற் காநிலாக் கிநியப்புத் தரித்திரி 

யிவைவரைச் சிருக்கர வரழ , 
அதினினுண் டாகு மகத்திற்குச் சாட்சி 

யாயுமஞ் ஞானமின் றியசித், 
திதனினா மரியைச் சிரமிசைக் கொண்டு 

செய்யசு ரேஸ்வரா சானால் , 
திதமதாக் கூறுநைஷ் கர்ம்மிய சித்தி 
செய்குவன் றென்மொழி தனிலே. 

முதலத்யாயம் . 


பிரஹ்மாமுதல் ஸ்தம்பரியந்தமான சர்வப்பிராணி 
கட்கும் சர்வப் பிரகாரத்தாலும் துக்கம் ஸ்வபாவமாக 
வே விடவேண்டு மென்னு மிச்சை யிருத்தலின் , அதன் 
நிவிர்த்தியின் பொருட்டுச் ஸ்வபாவமாகவே பிரவிர்த்தி 
யிருக்கின்றது ; 

துக்கமும் தேகத்தைக் கிரகிக்கும் முக்கிய காரண 
மாகலின் ; தேகமும் பூர்வஞ்செய்த தர்மாதர்ம முல 


2 

நைஷ்காம்ய சித்தி . 
மாகலின் நாசமாவ தின்று . அவையும் விகித நிஷித்த 
கர்ம மூல மாகலின் , நிவிர்த்தியாவ தில்லை . கர்மமும் 
ராகத் துவேஷ ஆஸ்பத மாகலின் , ராகத் துவேஷங்க 
ளும் நன்று தீ தென்னும் அத்தியாச காரண மாக , 
அத்தியாசமும் அவிசாரத்தால் சித்தித்த துவைத 
வஸ்து நிமித்தமாகலின் ; துவைதமும் , சுத்திகா ரஜதாதி 
போன்று சர்வமும் ஸ்வதசித்த அத்விதீய ஆத்ம அஞ் 
ஞானமாத்ர உபாதான மாகலின் நிவிர்த்தியாவ தின்று . 
இதனால் , சர்வ அனர்த்தத்திற்கும் காரணம் ஆத்மா 
வை யறியாமையே யாகும் . 

பரதந்திர மின்றியும் , உதய அஸ்தமன மின்றியும் 
உள்ள சுகம் ஆத்ம ஸ்வபாவ மாகலின் , அதன் அறியா 
மை மறைப்பாம் , இதனால் அஃது அத்தியந்த நாச 
மாகுங்கால் சர்வ புருஷார்த்தமும் நன்கு பிராப்த மா 
கின்றன..அஞ்ஞான நிவிர்த்தியும் சம்பக்ஞான சொரூப 
லாப மாத்ர காரண மாகலின் , அதன் கிரகணம் பொரு 
ந்துகின்றது . 

சர்வ அனர்த்த காரண ஆத்மாஞ்ஞான விஷயத் 
திற்கும் ஆகம 

சம்பந்த மின்றிய பிரத்யட்சாதி 
லௌகிகப் பிரமாண விஷய மின்மையின் , வேதாந்த 
ஆகம வாக்கியத் தானேயே சம்யக்ஞான முண்டாகின் 
றது . இக்காரணத்தால் இச் சர்வ வேதாந்த சார சங் 
கிரகப் பிரகரணம் ஆரம்பிக்கப்படுகின்றது . 

இப்பிரகரணத்தில் இச்சிக்கப்பட்ட அர் 
த்த மானது சிஷ்ட பரம்பரையாற் கிரகித் < 
தற் பொருட்டும் , பிரகாணார்த்தத்தை நன்கு 
சூசிப்பித்தற்பொருட்டும் , இம்முதற் சுலோ 
கம் ஆரம்பிக்கப்படுகின்றது . 


முதலாவது அத்யாயம் . 


3 


1. எதனி னின்றும் ஆகாசம் , வாயு , அக்கி , அப்பு , 
பிபிருதிவி பர்யந்தமான வஸ்துக்கள் மாலையி னிடத்துச் 
சர்ப்பம் போன்று உண்டாயினவோ , அந்த அஞ்ஞா 
மின்றிய சித்ரூபமாயும் , புத்தி சாட்சியாயுமுள்ள அரி 
யின் பொருட்டு நமஸ்காரம் . 

தனது சம்பிரதாயத்திற்கு விதிக்கப்பட்ட 
பிரமாண பூர்வகத்தன்மையை யறிவுறுத் 
தற்பொருட்டு விசிஷ்ட குணசம்பந்த சங்கீர் 
த்தன பூர்வகம் குருவினது நமஸ்காரக் கிரி 
யை காண்பிக்கப்படுகின்றது . 

2. எவரிடத்தினின்றும் அந்தியவிடத்தில் அதி 
சயத்தை யடையாது * தம மெனக்கூறும் ஞானங்கள் 
நீங்கிவிட்டனவோ அந்த அவித்தையாகிய கிரந்தியைப் 
பேதிக்கும் சிரேஷ்டமான குருவின் பொருட்டு நமஸ் 
காரம் . 

நமஸ்கார நிமித்தமாகிய தனது அபிப்பிரா 
யத்தை வெளிப்படுத்துதற்பொருட்டு இச் 
சுலோகம் கூறப்படுகின்றது . 

3. வேதாந்தங்களுள் மறைபட்டிருப்பதாயும் , 
சம்சாரத்தை நிவிர்த்திக்கும் வஸ்து சம்பந்தமாயு முள்ள 
ஞானமானது அந்நியர்களால் விஸ்தரஞ் செய்யப்பட் 
டிருப்பினும் , உன்னால் கிரந்தஞ் செய்யத்தக்கது ” என் 
னும் குரு ஆஞ்ஞையால் கூறுகின்றேன் . 

எவ் விஷய முடைய பிரகரணம் 
னின் , அது கூறப்படுகின்றது . 

4 . எது சித்திக்கில் இந்தப் பிரமாதா முதலி 
யன சித்திக்கின்றன , எதன் சித்தி யின்றி ஒன்று மின் 

* தமம் = உயர்வு . 


தெ 


4 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


றோ அந்தப்பிரத்யக் தர்ம முக்கிய யதார்த்தத்தை ஸ்ப 
ஷ்டமாகக் கூறுவேன் . 

கூறவேண்டு மென்னு மிச்சை யுடைய 
பிரகரணார்த்தத்தில் ருசி உண்டாக்குதற் 
பொருட்டு - அநுக்த துருக்த அப்பிராமா 
ண்ய காரண சங்கை நிவிர்த்தி வாயிலாய்த் 
தனது குருவின் பிராமாண்ய வர்நநம் 
செய்யப்படுகின்றது . 

5. குரு உரைத்த வேதாந்த சித்தாந்தத்தில் சக்தி 
யின்மையால் அதிகமாய்க் கூறேன் . சகஸ் திர கிரண 
ங்களை யுடைய சூரியன் பிரகாசிக்கு மிடத்து மின் 
மினிப் பூச்சி எதைப் பிரகாசிப்பிக்கும் ? 

குருவினால் வேதார்த்தம் சமாப்தி செய் 
யப் பட்டிருத்தலின் , பிரகரணமுரைக்கின் , 
கியா தியாதி அப்பிராமாண்யகா ரண ஆசங்கை 
யுண்டா மெனின் , அதன் நிவிர்த்தியின் பொ 
ருட்டு உபந்நியாசஞ் செய்யப்படுகின்றது . 

6. நம்மால் கியாதி லாப பூஜையின் பொருட்டுக் 
கிரந்தம் செய்யப்படவில்லை ; பிரஹ்மவித்துக்களாகிய 
உரைகல்லில் தனது ஞான பரிசுத்தியின்பொருட்டுச் 
செய்யப்படுகின்றது . 

அநர்த்தம் , அநர்த்த காரணம் , புருஷார்த் 
தம் , புருஷார்த்தகாரணமாகிய பிரகரணார்த் 
தத்தைச் சங்கிரகமாக அறிவுறுத்தற் பொரு 
ட்டு உபந்யாசஞ் செய்யப்படுகின்றது . 
t அநுக்தம் = கூறாதது ; துருக்தம் = கஷ்டத்தால் கூறு 


முதலாவது அத்யாயம் . 


5 


7 . எது ஏகாத்மத்தன்மையை யறியாதும் , தன 
தாத்மாவின் அநுபவத்தை ஆஸ்ரயித்து மிருக்கும் , 
அஃது அவித்தை ; சம்சாரத்திற்குக் காரணம் ; அதன் 
நாச மானது ஆத்மாவிற்கு மோட்சமாம் . 

புருஷார்த்த காரணம் ஒன்றே எஞ்சுத 
லின் , அது கூறப்படுகின்றது . 

8. வேதத்தின் முடிவான வாக்கியத்தினின்று 
முண்டான நல்ல ஞானமாகிய அக்நியானது ஆத்மாவி 
னது மோகத்தை அத்யந்தம் தகிக்கின்றது . கர்ம 
மானது அப்பிரதிகூலத்தால் தகிப்ப தின்று , 

பிரதிஞ்ஞை செய்யப்பட்ட அர்த்தத்தின் 
சுத்தியின் பொருட்டுப் பூர்வ பட்சம் கூறப் 
படுகின்றது . அவற்றுள் , ஞானத்தை அங்கீ 
கரித்தே உபந்நியாசஞ் செய்யப்படுகின்றது . 

9. கிரியைகளால் மோட்சம் சித்தித்தலின் , அவ் 
விடத்து ஞானம் என் செய்யும் ? எங்கன மெனின் ,, 
சாவதான மனதுடையவனாய் அவ்வெல்லா வற்றையும் 
கேட்பாயாக . 

10 . காமிய கர்மத்தைச் செய்யாது , நிஷித்த 
கர்மத்தை விட்டு , நித்திய நைமித்திய கர்மத்தை விதி 
போன் றநுஷ்டிக்கும் புருஷனுக்கு முக்தி யுண்டா 


கின்றது . 


. 


இதனால் யாது உண்டாம் ? 
11 . 

அதனால் இவனைக் காம்ய கர்ம பலமான 
தேவத்தன்மை ஸ்பரிசிப்ப தின்று ; இவன் நிஷித்த 
கர்மத்தைத் தியாகஞ் செய் திருத்தலின் , கீழ் ஜன்ம 
மாகிய நரகத்தன்மையை யடைவ தில்லை . 


6 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


தேகாரம்பகமான தர்மா தர்மங்கள் ஞானி 
களுடன் கர்மிகட்கும் சங்கை சமாதானங் 
கள் சமானமேயாம்.- 


12. எப்புண்ய பாவங்களால் சுக துக்கத்தைக் 
கொடுக்கும் இவ் வர்த்தமான சரீரம் ஆரப்பிக்கப்பட் 
டது ? அப்புண்ணிய பாவங்களினது நாசமானது போகத் 
தானே உண்டாம் . 


சம்சாரமானது காமிய நிஷித்த கர்ம பல 
மாகலின் , அக் காமிய நிஷித்த கர்ம நிராசத் 
தானேயே சர்வ அநர்த்த நிராசமும் சித்தித் 
தலின் , நித்திய அநுஷ்டானத்தால் பிரயோ 
சனம் என்னை யெனின் , அற்றன்று . நித்திய 
கர்மஞ் செய்யாமையாலும் , அநர்த்தம் வரு 
மாகலின் .- 


13. இப்புருஷனை நித்திய கர்ம அநுஷ்டானத் 
தாலும் , பிரத்திய வாயம் ஸ்பரிசிப்ப தின்று . இக்காரண 
த்தால் ஆத்ம ஞானத்தை ஆதரியாது கர்மங்களை நன்கு 
ஆசிரயிக்குக , 

( ஞானத்தை ) அங்கீகரித்து இங்ஙனங் 
கூறப்படுகின்றது . உண்மையா யுள்ள ஆத்ம 
வஸ்து விஷய ஞானமோ இன்று ; அதனைப் 
பிரதிபாதிக்கும் பிரமாண மின்மையால் .-- 

14. ஈண்டு ஸ்மிருதிகளுடன் எவ்வளவு சுருதிக 
ளில்ருக்கின்றனவோ அவை யாவும் பெரும் பிரயத்தனத் 
தால் கர்மத்தையே விதிக்கின்றன . ஆகலின் , மோட் 
சத்தைக் குறித்துப் பெரிய சாதனம் கர்மமேயாகும். 


. 


முதலாவது அத்யாயம் . 


7 


அற்றேல் , பிரமாண மின்மை உனது அப 
ராதத்தானெனின் , அற்றன்று . எதனால் .- 

15. அதியத்தனத்தோடு கூடிப் பார்க்கினும் , 
சுருதியின்கண்ணும் , ஸ்மிருதியின்கண்ணும் , ஞானத் 
தின் விதியை ஓரிடத்தும் காண்ப தில்லை . எங்கட்கு 
இவற்றி னின்றும் அந்நியத்தில் விசுவாச மின்று . 

அற்றேல் , விதி யின்றியும் , லோகத்தார் 
போன்று பிரவிர்த்தி கூடுமெனின் , அற் 
றன்று ; எதனால் .- 

16. விதி யின்றி எவன் மோகத்தால் பாரலௌ 
கிக கர்மத்தைச் செய்கின்றானோ , அது பஸ்மத்தின் 
கண் விடப்பட்ட அவிஸைப் போன்று உபகாரத்தின் 
பொருட்டாவ தின்றாம் . 

பிராமாண்யமாகக் கொண்ட வேதார்த்தத் 
தை யறிந்த ஜைமினிபகவானது வாக்கியத் 
தினாலும் .- 


என 


17. வேதம் காரியப்பர மாதலின் , இதனி னின் 
றும் வேறு பிரகாரமானவை அநர்த்தகமேயாம் 
வேதத்தை யறிந்த ஜைமினிபகவான் ஸ்வயமே உரத்த 
சொற்களால் ஆடம்பரத்தோடு கூறுகின்றனர் . 

மந்திரவர்ணத்தாலும் .- 


18. இவ்வுலகத்தில் நூறுவருடம் ஜீவித்தற்கு 
இச்சை யிருக்கின் , கர்மங்களையே செய்க என்னும் மந் 
திரமும் சர்வ் ஆயுளையும் கர்மத்திலேயே விநியோகஞ் 
செய்கின்றது . 

- பஸ்மம் = சாம்பல் , 


8 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


ஞானிகளும் வஸ்துவில் வாக்கியத்தைப் 
பிராமாண்யமாக அங்கீகரித்தலான் , வாக்கிய 
மும் கிரியாபதப் பிரதானமாம் ; ஆகவே , இச் 
சிக்கும் ஞானப்பிராப்தி யின்று . 

19. கிரியையைவிட்டுப் பதங்களும் ஒன்றாவதே 
யில்லை ; பத மின்றிய வாக்யத்தைக் கொள்ளுவதே 
யின்று ; எதனால் ஞானம் விதிக்கப்பட்டதாம் ? 

ஞானத்தை அங்கீகரிக்கினும் தோஷ 
மின்று . எதனால். 

20. கர்மத்திற்கு அங்காங்கி பாவத்தானும் , அல் 
லது ஸ்வப்பிரதானத் தன்மையானும் , ஈண்டுச் சம்பந் 
தம் சித்தித்தலின் , ஞான மிருக்கினும் தோஷ மின்று . 

எதனால் ஞான அங்கீகார அநங்கீகாரத் 
தின்கண்ணும் ஞானத்தால் முக்தி யின்று , 

21. இக்காரணத்தால் சர்வாய்ரமத்திலு முள்ள 
புருஷர்கட்கும் நன்கு அனுஷ்டிக்கப்பட்ட வாக் மன 
காய கர்மங்களால் சக்திக்குத் தக்க முக்தி யுண்டாகி 
ன்றது ; அந்நிய சாதனத்தா னன்று . 

மித்தியார்த்தப் பிரலாபம் இதுவெனத் 
தூஷண சம்பாவனத்தின் பொருட்டுக் கூறப் 
படுகின்றது .- 

22. இவ்விதம் தூம சம்பந்த முடைய புத்தியுடை 
யவர்களாயும் , (உபதேசாதிகளின்றித்) தமது புத்தி 
யால் தம்மைப் பெரிதாக்கிக்கொள்ளும் மனமுடைய 
யர்களாயும் , தார புத்திர தனாதிகளின் பரித்தியாகப் 
பிரயாசமின்றி மோட்ச முண்டா மென்னும் தீயபுத்தி 


9 


முதலாவது அத்யாயம் . 


உடையவர்களாயு முள்ளவர்களின் வாக்கு யக்ஞசாலை 
யில் நிச்சயமாகச் செல்லுகின்றது . 

தூஷண ஆரம்ப அவதியை யறிவுறுத்தற் 
பொருட்டுக் கூறப்படுகின்றது .-- 

23. இவ்விடத்துத் தோஷங்களைப் பூர்வபட்ச 
வாக்கியத்தை நாசஞ் செய்யும் நியாயங்களால் விஸ்த 
ரிக்கப்பட்ட வசனங்களால் சுருக்கமாகக் கிரமமாய்க் 
கூறுவேன் . 

நான்கு விதமான கரும காரியத்திற்கும் 
முத்தியில் பொருத்த மின்மையின் , முத்திக் 
குக் கர்ம காரியத்தன்மை யின்று .- 

24. அஞ்ஞான நாசமாத்ர மாகலின், முத்திக் 
குக் கர்மம் சாதன மன்று . தமசில் நின்றும் உண்டான 
சர்ப்பாதிப் பிராந்தியாகிய தமம் போன்று அஞ்ஞா 
னத்தைக் கர்மமானது நிவர்த்தி செய்யாது . 

கர்ம காரியத்தன்மையை அங்கீகரிக்கி 
னும் தோஷமே .-- 

25. ஒரே கர்மத்தால் முத்தி யுண்டாகின்றதா ? 
அல்லது எல்லாக் கர்மங்களாலு முண்டாகின்றதா ? 
ஒவ்வொரு கர்மத்தா லெனின் , அந்நிய கர்மங்கள் 
வியர்த்தங்களே . சர்வ கர்மத்தாலும் , ஒரு கர்மத் 
தன்மையே பிராப்த மாகும் . 

சர்வப் பிரகாரத்தாலும் கர்மத்திற்கு உத் 
பத்தியானே விசிஷ்ட சாத்திய சம்பந்தமாக 
லின் , பாரி சேஷ்ய சித்தி யின்று .- 

2 


10 

நைஷ்கர்ம்ய சித்தி . 
26 . பாப நாசத்தின் பொருட்டாகலின் , நித்திய 
கர்மம் முத்தியின் பொருட் டன்று . ஸ்வர்க்காதி பல 
சம்பந்தமாகலின் , காமிய கர்மமும் அங்ஙனமே முத்தி 
யின்பொருட் டன்று . 

பிரமாண மின்மை யானும் . -- 
27 . பார லௌகிகத்தின் இச் சாத்திய சாதனத் 
தன்மை வசனத்தா னுண்டாகின் 

றது . சுருதியாகிய 
வக்தாவி னிடத்தினின்றும் ஓரிடத்தும் மோட்சத்தை 
கொடுக்கும் கர்மமானது கேட்கப்படவே யில்லை . 

அங்கீகரித்ததையே அங்கீகரித்தலானும் 
* பன்வர்ரு நிர்க்கச்ச என்னும் 

வசனம் 
போன்று உனக்கு நிஷ்பிரயோசனப் பிரலாப 
மாம் .. 

28. நிஷித்த காமியகர்மங்களின் தியாகமானது 
உமக்கும் இஷ்டமே ; அது போன்று எமக்கும் இஷ் 
டமே . நித்திய கர்மத்திற்குப் பல மின்மையாலும் , 
மோட்சத்திற்குக் கர்மம் சாதன மன்றாம் . 
இங்கனம் 

கிரியைகளால் மோட்சம் 
சித்தித்தலின் . என்னு மிதனால் பூர்வமே 
இப் பட்சம் நிராசஞ் செய்யப்பட்டது . இப் 
பொழுது சர்வ கர்மப் பிரவிர்த்தி ஹேது 
நிரூபணத்தால் , உண்மையாய ஆத்ம வஸ்து 
விஷய கேவல 

மாத்திரத்தானே 
சகல சம்சார அநர்த்த நிவிர்த்தி என்னு மிப் 
பட்சத்தைத் திடஞ் செய்யு மிச்கையுடைய : 
வர் கூறுகின்றனர் . 
* வர்ரு - மைத்துனன் . நிர்க்கச்ச - போ . . 


ஞான 


முதலாவது அத்யாயம் . 


11 


எங்ஙனம் நிஷித்த கர்மங்களிலும் , யதேச்சா 
கர்மங்களிலும் ஸ்வாபாவிக தனது அபிப்பிராயத்தா 
னுற்பன்னமாய நிமித்த வசத்தானேயே இது ஹிதம் , 
இது அஹிதம் என மானிச்சிக்கும் ஜலத்தைப் பானம் 
பண்ணுபவன் போன்று கற்பித்து லௌகிகப் பிர 
மாணத்தாற் சித்தித்த சாதனங்களையே கிரகித்து இஷ் 
டப் பிராப்தியின் பொருட்டும் , அநிஷ்ட நிவிர்த்தியின் 
பொருட்டும் சுவயமே பிரவிர்த்தியும் , நிவிர்த்தியு 
முண்டாகின்றனவோ , அங்ஙனமேயா ? அதிர்ஷ்டார் 

பார்த்த 
மாகிய காம்ய கர்மங்களிலும் , நித்திய கர்மங்களிலும் ? 
அல்லது , அவ்விடத்துப் பிரவிர்த்தி நிவிர்த்திகட்கு 
நிமித்தம் அந்நியமேயா ? என்று இவ்விடத்து இது 
பரீட்சிக்கப்படுகின்றது . இதனால் யாது பிரயோசன 
மெனின் , 

இங்ஙன மாசங்கை நிகழின் கேட்பாயாக . 
எப்பொழுது உண்மையாய வஸ்துவின் சம்யக் ஞானப் 
பிரமாண ரூபம் ஆகம சம்பந்தம் , அல்லது லௌகிக 
சம்பந்தம் பிரவிர்த்திக்கு நிமித்த மென்று நிச்சய 
முண்டாகின்றது , நிவிர்த்தி சாஸ்திரமும் அங்கீகரிக் 
கப்படுவ தின்று , அப்பொழுது கர்மத்தியாகிகள் நாசமா 
யினர் ; பிராந்தி ஞான மாத்திரத்தைக் கொண்டிருத்த 
லானும் , அலௌகிகப் பிரமாணத்தாற் கிரகித்த கர்மா 
னுஷ்டானத் தியாகியாகலானும் . எப்பொழுது மானிச் 
சிக்கும் ஜலத்தைப் பானம் பண்ணும் இச்சை யுடைய 
வனது பிரவிர்த்திபோன்று மித்தியாவஸ்து பிராந்தி 
ஞானமே சர்வ ப்ரவிர்த்திகட்கும் நிமித்தமாம் , அப் 
பொழுது நாங்கள் விர்த்தியாகின்றோம் , நீங்கள் நாச 
மாகின்றீர்கள் . 

29. மோகத்தால் ஹிதத்தை யடையவும் , அஹி 
தத்தை விடவும் இச்சிக்கும் புருஷர்கட்கு அடைதற் 


12 

நைஷ்கர்ம்ய சித்தி . 
கும் நிவிர்த்தித்தற்குமுரிய உபாயங்களைச் சாஸ்திரம் 
சூரியன் போன்று பிரகாசிப்பிக்கின் 


இங்ஙனம் பிரத்தியட்ச , அதுமான , ஆகாமப் பிர 
மாணங்களைக் கொள்ளுதலினானே ஆத்மாவிற்கு நிரதி 
சய சுகமாகிய ஹிதத்தின் வியதிரேகமின்மையினானும் , 
அஹிதமும் ஆறாவது பிரமாண கோசரம் போன்று 
ஸ்வபாவமாகவே இச்சிக்கப்பட்டமையானும் , இங்ஙனம் 
ஸ்வபாவமாக ஆத்மாவை யறியாமை மாத்திரத்தானே 
ஹிதம் எனக்குண்டாகுக , அஹிதம் எனக்கு உண்டா 
கா திருக்குக என்னும் மித்தியா ஞானமோ ஊஷா சுத் 
திகைகளின் அறியாமையா லுற்பன்ன மான மித்தியா 
ஞானம் போலப் பிரவிர்த்தி நிமித்தமாம் என்று நிச் 
சயமாகின்றது . 

சாஸ்திரமும் பதார்த்தத்தின் சக்தியை 
ஸ்தாபிப்ப தின்று என்னுமிதுவே மேலும் 
விஸ்தாரமாகக் கூறப்படுகின்றது .- 

30 . அடைய வேண்டும் , விட வேண்டு மென்னு 
மிச்சைகளைப் புருஷனுக்குச் சாஸ்திரம் தன்னிடத்தே 
செய்வ தின்று ; எதனால் ? பசுவாதிகளிடத்தும் அது 
பார்க்கப்படுதலின் . 

உண்மையாய வஸ்துவை யறியாமையே 
விதிப் பிரதிஷேத சாஸ்திரங்களிற் பிரவிர்த் 
திக்கின்ற தென்று கூறப்பட்டது . 
பொழுது விஷய ஸ்வபாவ அதுரோதத்தால் 
பிரவிர்த்தி பொருந்தாதென்று கூறு மிச்சை 
யுடையவர் புகல்கின்றார் .-- 


முதலாவது அத்யாயம் . 


13 


31 - 32. அஞ்ஞானத்தால் அடைந்ததை யடைய 
இச்சை யுண்டாகின்றது ; கண்டத்தி லுள்ள ஆபா 
ணம் போன்று . ஸ்வயம் விடப்பட்டதைப் பிராந்தியால் 
தனது சாயையி னிடத்து ராக்ஷசத்தன்மை போன்று , 
பயத்தால் மோகத்தோடு கூடித் தன்னை யிரட்சிக்க 
வேண்டுமென்னு மிச்சை யுடையவன் , விட இச்சிக் 
கின்றான் . 

எவ் - வஸ்துக்களாய சோர வியாக்ராதி 
கள் விடப்பட வில்லையோ , எந்தத் தனாதிகள் 
அடையப்பட வில்லையோ அவற்றையும் இச்சிக்கின் 
றான் . 

இந் நான்கு விஷயங்களில் பிராப்தத்தின் 
பொருட்டும் , பரிகாரத்தின் பொருட்டும் 
பகுக்கும் நியாயம் காட்டப்படுகின்றது .- 

33. அடையத் தக்கதிலும் , நிவிர்த்திக்கத் தக்க 
திலும் சுருதியால் வேறாக உபாயங்களை யறிந்து அநந் 
தரம் அடையத்தக்க சுவர்க்கா திகளை அடைகின்றான் . 
அங்ஙனமே நிவிர்த்திக்கத்தக்க நரகாதிகளையும் விடு 
கின்றான் . 

+ எஞ்சியவற்றிற்குச் ஸ்வபாவத்தானே 
யாம். 


34. விடவேண்டும் , அடைய வேண்டு மென் 
னும் ஞானத்தால் ஹானப் பிராப்திக ளுண்டாகின்ற 

கருமத்தால் அன்று, மோகமாத்திர மறைப் 
பாகலின் , அவை கிரியையாற் சித்திப்பன வல . 


ன ; 


+ நிவிர்த்திக்க வேண்டு மென்னு மிச்சையும் , அடைய 
வேண்டு மென்னு மிச்சையும் . 


14 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


எக்காரணத்தால் மீண்டும் ஆத்ம வஸ்து 
வின் யதார்த்த ஞானமாத்திரத்தானே இச் 
சிக்கும் நிரதிசய சுகப் பிராப்தியும் , சர்வ 
துக்க நிவர்த்தியும் உண்டாகின்றன ? கரு 
மத்தா னுண்டாவ தில்லை யெனின் , கூறப் 


படுகின்றது .- 


35 . 


கருமமானது அஞ்ஞானத்தினின்றும் உண் 
டாயிருக்கின்றமையின் , அதற்கு மோகத்தை நிவிர்த்தித் 
தற்குச் சாமர்த்தியமே யின்றாம் . இதற்கு விரோதி 
சம்யக்ஞானமாம் ; இருட்குச் சூரியன் போன்று . 

அற்றேல் , ஆத்ம ஞானமும் அவித்தையை உபா 
தானமாக உடையது ; சாஸ்திர சிஷ்ய ஆசாரியாதி 
யின் கிரகண மின்றி ஆத்ம ஞானம் ஆத்மாவையடைவ 
தின்று ; இது தோஷ மன்று . எதனால் ஆத்ம ஞானம் 
ஸ்வதசித்த பரமார்த்த ஆத்ம வஸ்து சொரூபமாத்திர 
ஆம்ரயத்தானே அவித்தையையும் , அதனி னின்று 
முண்டாய காரக சமூகத்தையும் பிரத்துவம்சஞ் செய் 
யும் தனது சொரூப உத்பத்தியின்கண்ணேயே சாஸ் 
திராதிகள் அபேட்சிக்கப்படுகின்றன ; உத்பத்தியாகிய 
அவித்தையின் நிவிர்த்தியில் அபேட்சிப்பதே யின்று . 
கர்மமோ தனதுற்பத்தியிலும் , உற்பத்தி யனந்தரத்தி 
லும் அபேக்ஷிக்கின்றது . காரகத்தை ஸ்பரிசிக்காத கிரி 
யையானது கல்பகோடிகளால் வியவகிதமா யிருக்கும் 
பலத்தைக் கொடுத்தற்பொருட்டுத் தன் சொரூபத்தை 
இரட்சிப்ப தின்று ; அஃது இனிச்சாதிக்கப்படுவது மாத் 
திரமான சொரூப மாகலின். கிரியையும் ஆத்ம ஞானம் 
போன்று தனது சொரூப பிரதிலம்ப காலத்தின் 
கண்ணேயே சுவர்க்காதி பலத்தோடு கர்த்தாவைச் சம் 
பந்திப்பிப்ப தின்று , ஆத்ம ஞானமோ, புருஷார்த்த 





முதலாவது அத்யாயம் . 


15 


சித்தியின்கண் உத்பத்தியான சொரூபத்தா னன்றி 
வேறு ரூபத்தை , அல்லது வேறு சாதனத்தைமீண்டும் 
அபேட்சிப்பதே யின்று . 

எக்காரணத்தா லிங்ஙன மெனின் , எத 
னால் .- 

36 , பலத்தோடு கூடிய பிரமாணத்தினின்று 
முண்டாய சம்யக் ஞான மானது பாதிக்கப்படுவதின்று . 
அந்நிய சாதனமும் , பாதிப்பதைக் குறித்து இச்சிக்கப் 
படுவ தில்லை. 

தன் பட்சத்தைக் காரணத்தோடு ஸ்தாபித் 
திருத்தலின் நிர்ப்பயமாய் உபசாரஞ் செய்யப்படுகின் 
றது. 

37 , ஆகலின் , துக்கமாகிய சமுத்திரத்திற்குக் 
காரணமாகிய அஞ்ஞான நிவிர்த்தியின் பொருட்டு 
சம்யக் ஞானம் நன்கு பிராப்தமாம் . கிரியை பெனின் , 
புகன்ற ஹேதுக்காளல் பொருத்த மன்று . 

அற்றேல் , பலத்தோடு கூடிய சம்பக் ஞானமும் 
அப்பிரமாணத்தினின்று முண்டான அசம்யக் ஞானத் 
தால் பாதிக்கப்படுந் தன்மையைப் பார்க்கின்றோம் . 
எதனால் , பரமார்த்த ஞான முண்டான புருஷனுக்கும் 
கர்த்ருத்தன்மை போக் திருத்தன்மை ராகத்துவேஷாதி 
அஞ்ஞானத்தி னின்று முண்டான ஞானங்கள் ஆவிர்ப் 

றன . சம்யக் ஞானம் பாதிக்கப்படா திருக் 
கின் , அதன் விருத்தமான ஞானத்தினது சம்பவ 
மின்று . இஃதிங்ஙன மன்று ; எதனால் .-- 

38. அவித்தை பாத மடைந்தமையின் , வித்தையை 
அது பாதிப்ப தின்றாம் . அதன் வாசனை வித்தியா 


16 


கைஷ்கர்ம்ய சித்தி . 


ஸ்மிருதியின் நிமித்தத் தன்மையை நிச்சயமாக அடை 


கின்றது . 


" கருமமானது அஞ்ஞானத்தினின்றும் 
உண்டா யிருக்கின்றமையின் எனக் கார 
ணம் கூறப்பட்டது . அதன் சமர்த்தனமும் 
பூர்வமே மோகத்தால் ஹிதத்தை யடைய 
வும் என்பதாதியால் கூறப்பட்டது. 
அதனைக் கொள்ளுதற் பொருட்டு அவித்தை 
யின் அந்வயத்தாலும் , சம்சார அந்வயத் 
தன்மையைக் காண்பிப்பே னென்னு மித 
னாற் கூறப்படுகின்றது .- 

39. பிராஹ்மணாதி ரூப சரீரத்தில் புருஷன் 
ஆத்மாவென்னும் பாவனையை யடைந்து , வாங் , மன , 
காய , கர்மங்களால் சுருதியின் கிங்கரத் தன்மையை 
யடைகின்றனன் . 

எதனால் கர்மம் அஞ்ஞானத்தினின்று 
முண்டானதேயாம் , அதனால் அதன் நிவிர்த் 
தியில் நிவிர்த்தியாகின்றது - எனக் கூறப் 
படுகின்றது .- 

40. பிரஹ்மக் ஞான அக்கியால் முனி சர்வ அதி 
காரத்தையும் தகிப்பனே யாயின் , சுருதியின் சிரசி 
லிருந்து கொண்டு வேதத்தின் கிங்கரனாவதே யின்றாம் . 

கனதர அவித்தையா படலத்தோடு கூடிய 
அந்தக் கரணத்தையும் , அங்கீகரித்த கர்த் 
திருத்துவாதி சர்வ அதிகார காரணத்தை 
யும் , விதிப்ரதிஷேத சோதனையாகிய சந் . 
தம்சங்களால் 

பிடிக்குந் 
முடைய கர்மத்திற் பிரவர்த்திக்கும் இத 
ரன் .- 


தன்மையையு 


முதலாவது அத்யாயம் . 


17 


41 . சுபகர்மங்களால் தேவத்தன்மையை அடை 
கின்றான் ; நிஷித்த கர்மங்களால் நரகத்தை அடை 
கின்றான் ; புண்ணிய பாபகர்மங்களால் பாதந் திரனாய் 
மனுஷத்தன்மையை அடைகின்றான் . 

பிரஹ்மாமுதற் றம்ப பரியந்தம் கோர 
மான துக்க சமுத்திரத்தில் , கடீ யந்திரம் 
போன்று , ஏறுதல் இறங்குதல் நியாயத் 
தால் , அதம , மத்திம , உத்தம , சுக , துக்க , 
மோஹ , + வித்தியுத் சபல சம்பந்தத்தைக் 
கொடுக்கும் விசித்திர யோனிகளில் , மத்தி 
யானத்தில் நாநா திக்கிலிருந்து வந்திருக் 
கின்ற ஆகுல வாயுவேகத்தால் அசைக் 
கப்பட்ட சமுத்திர மத்தியி லிருக்கும் , காய் 
ந்த சுரைக்குடுக்கை போன்று , சுபகர்மம் , 
அசுபகர்மம் , சுபாசுபகர்மமாகிய வாயுவாற் 
பிரேரிப்பிக்கப்பட்டு . -- 

42. இங்கனம் சங்கிரமணத்தை யடைந்த இப் 
புருஷன் , அவித்தியா காம கர்மங்களால் பந்தப்பட்டுக் 
காமியாய் ஜனிக்கின்றான் ; சுக மின்றியவனாய் மரிக் 
றான் . 

உரைத்த அர்த்தத்தில் ஆதரவை யறி 
வுறுத்தற்பொருட்டுப் பிரமாண முரைக்கப் 
படுகின்றது .- 

43. எக்காரணத்தால் காமமூலம் சம்சாரம் 
( அதனால் ) காமத்தின் விசேஷநிவிர்த்தியின் பொருட்டுச் 
சுருதியும் இவ்வர்த்தத்தைக் கூறுகின்றது . அதன் 
( காமத்தின் ) நாசம் அஞ்ஞான நிவிருத்தியாலாம் . 
t வித்யுத்- மின்னல்; சபல - போன்ற . 

3 


18 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


இச்சுருதி எஃதெனின் .-- 
44 , " எப்பொழு தெல்லாம் விடுபடுகின்றன 
என்றும் , " என்று நு என்றும் , பிருஹதாரண்ய உப 
நிஷத் கூறுகின்றது ; “ இது காமபந்தனமே ” என்று 
வியாஸபகவானும் ஒவ்வொரு பதத்திலும் கூறுகின் 
றார் . 

இவ்விதம் சம்சாரமார்க்கம் வியாக்கியா 
னஞ்செய்யப்பட்டது . இப்பொழுது அதன் 
வியாவிருத்தியின் பொருட்டுக் கர்மங்கள் 
* ஆரா துபகாரகத்தன்மையால் எங்ஙனம் 
மோக்ஷகாரணத்தன்மை அடையப்படுகின் 
றன , அங்ஙனமே கூறப்படுகின்றது. 

45 . இங்ஙனம் துக்கத்தால் தபிக்கப்பட்டு நித் 
திய கர்ம அநுஷ்டானத்தால் சுத்த புத்தியையுடைய 
அவனுக்குச் சில புண்ணிய விசேஷத்தால் இருதயத் 
தில் வைராக்கியம் உண்டாகின் 
எவ்வித வைராக்கியம் 

உண்டாகின்ற 
தெனின் , கூறப்படுகின்றது .- 

46. இவனுக்கு நரகத்தில் நின்றும் பயம் எங்ங 
னம் உண்டாயிற்றோ? அங்ஙனமே காமிய பலத்தினின் 
றும் ; யதார்த்தத்தைப் பார்த்தலான் . அதனால் நித்திய 
கர்மத்தைச் செய்ய இச்சிக்கின்றான் . 

இங்ஙனம் நித்திய நைமித்திக கர்ம அநு 
ஷ்டானத்தால் .- 

47 , ஈஸ்வரார்பித கர்மங்களால் சுத்த மடைந்த 
அச்சித்தத்தில் பிரஹ்மலோகாதிகளில் நிர்மலமான 
வைராக்கியம் உண்டாகின்றது . 

1 ஆராத்- சேய்மை . 


கின்றது . 


முதலாவது அத்யாயம் . 


19 


காமமாய 


எதனால் ரஜோகுண தமோகுணமாய மல 
ங்களோடு 

கூடிய சித்தமே 
படிசனால் ( தூண்டில் போடுபவனால் ) இழுக்கப் 
பட்டு விஷயமாகிய துரந்தர வத ஸ்தா 
னங்களில் வைக்கப்படுகின்றது , அதனால் 
நித்திய நைமித்திக கர்ம அநுஷ்டான பரி 
மார்ச்சனத்தால் ரஜோகுண தமோகுண மல 
மின்றியும் , பிரசன்னமாயும் , சலனமின்றி 
யும் , துலக்கப்பட்ட ஸ்படிகக்கல் போன்ற 
தாயும் , பாஹ்யவிஷய காரணத்தாலும் ராகத் 
துவேஷரூப அதிக்கிரஹ படிசனால் இழுக் 
கப்படாமலும் , சர்வ கல்மஷ மின்றியும் , பிரத் 
தியக்மாத்திர பிரவணத்தன்மையு முள்ள 
சித்த தர்ப்பணம் இருக்கின்றது . இதனால் 
இது கூறப்படுகின்றது.- 
48. எப்பொழுது சர்வ காமங்களி னின்றும் புத்தி 
வெளிச்சென்றிருக்கின்றது , அப்பொழுதே 
மே பிரத்தியக் ஆத்மாவை சாக்ஷாத்தாக அறிய இச் 
சிக்கின்றான் . 
இதன்பின் 

முடிவான அதிகாரத்தை 
யுடைய கர்மங்கள் பியத்தியக் பிரவண சூனு 
வில் செய்யப்பட்ட சம்பத்துக்கள் , சரிதார்த் 
தங்க ளிருக்கின்றன.- 
• 49. - சுத்தமான பிரத்தியக் பிரவணத்தன்மை 
யைப் புத்திக்குக் கர்மங்கள் உத்பத்தி செய்து கிரு 
தார்த்தமாய் . நாசத்தை அடைகின்றன ; இருள் 
போன்று லயத்தை யடைகின்றன. 


ஸவய 


20 


நைஷ்காம்ய சித்தி . 


எதனால் நித்திய கர்ம அநுஷ்டானத்திற்கு 
இம்மஹிடைம .- 

50. அதனால் , ஆத்ம ஞாநத்தை இச்சிக்கும் 
முமுக்ஷுக்களால் ஆத்ம சுத்தியின் பொருட்டு சதா 
நித்திய நைமித்திக கர்மம் செய்யத்தக்கன . 

உரைத்த பொருளில் சர்வஞ்ஞ வசநம் பிர 


மாணம் 


51. யோகத்தில் ஆரூடத்தன்மை 

அடைய 
வேண்டு மென்னு மிச்சை யுடைய முனிக்குக் கர்மம் 
காரணம் எனவும், யோகாரூடனாய அவனுக்கே சமம் 
காரணம் எனவும் ஸ்மிருதி கூறுகின்றது . 

நித்திய கர்ம அநுஷ்டானத்தால் தர்மம் 
உண்டாகின்றது , தர்ம உத்பத்தியால் பாபம் 
நசிக்கின்றது , அதனால் சித்தசுத்தி , அத 
னால் சம்சாரத்தின் யதார்த்தஞானம் , அத 
னால் வைராக்கியம் , அதனால் முமுக்ஷத் 
தன்மை , 

அதனால் அவ்வுபாயந்தேடுதல் , 
அதனால் சர்வகாம அதன் சாதக சந்நியாசம் , 
அதனால் யோகாப்பியாசம் , அதனால் சித்தத் 
திற்குப் பிரத்தியக்குப் 1 பிரவணத்தன்மை , 
அதனால் தத்துவமசியாதி வாக்கியார்த்த பரி 
ஞானம் , அதனால் அவித்தியா நிவர்த்தி , அத 
னால் தன தாத்மாவின்கண்ணே நிலைத்தல் , 
“ பிரஹ்மமாகவே யிருந்து பிரஹ்மத்தை 
யடைகின் 
கின்றான் , 

விடுபட்டவன் விடுபடுகின் 
றான் என .- 


* சமம் - சன்னியாசம் . 1 பிரவணத்தன்மை - ஏகவிருத்தி .. 


முதலாவது அத்யாயம் , 


21 


52 , இங்கனம் பாரம்பர்யத்தால் கர்மம் அவித் 
தியா நிவர்த்தியின் பொருட் டாகின்றது . ஞாநம் போ 
ன்று விரோதி யன்றாகலின் , கர்மம் அவித்தையை நிவிர் 
த்திப்ப தன்று , 

முக்தியில் கர்மத்தின் காரியம் அணுவும் 
பொருத்த மின்று ; முக்தியின் கண்ணு 
மன்று ; எது பொருந்துகின்றது அக்கர்மம் 
அபேக்ஷிக்கப்படுகின்றது . அது கூறப்படு 


கின்றது. 


53. உத்பாத்தியமும் ஆப்யமும் சம்ஸ்கார்யமும் 
விகார்யமும் கிரியையின் பலம் . எதனால் இங்ஙனம் 
முக்தி யன்று , அதனால் கர்மம் அதற்குச் சாதன மன்று . 

இங்ஙனம் கேவலம் கர்மம் சாக்ஷாத் அவித்தியா 
நிவிர்த்தியின் பொருட்டுச் சமர்த்த மன்றென விஸ் 
தரித்தோம் . முக்தியின்கண்ணும் , முமுக்ஷ ஞானம் 
அதன் விஷய ஸ்வபாவ மிவற்றின் அநுரோதத்தால் 
சர்வப்பிரகாரத்தும் கர்மங்கட்குப் பொருத்த மின்மை 
" ஹிதத்தை யடைய இச்சிக்கும் 

ச்சிக்கும் என்பதாதியால் 
கூறப்பட்டது . எவ்விதம் ஆரா துபகாரகத்தால் ஞான 
உத்பத்தியில் கர்மங்கட்குச் சமுச்சயம் பொருந்து 

அங்ஙனம் கூறப்பட்டது . அவித்தையின் 
நாசத்தின் கண்ணோ அடைந்த ஆத்ம ஸ்வாப ஆத்ம 
ஞாநத்திற்கே அசாதாரண சாதக தமத்தன்மை , பிர 
தானரூப , அல்லது குணரூப அந்நியத்திற் கன் றென் 
னும் இஃது இப்பொழுது புகலப்படுகின்றது . 


கின்றது , 


அவற்றுள் , ஞாநம் குணரூபம் காரண 
மன்று என்னு மிது கூறப்படுகின்றது .- 


22 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


54. ( கர்மத்தின் அங்கத்தன்மையால் ) ஞாநம் 
கர்மத்தை அடைந்து அஞ்ஞானத்தை நிவிர்த்திப்ப 
தன்று ; சாத்திய சாதகபாவத்தால் , ஏக கால ஸ்திதி 
யின்மையின் . 

சமப் பிரதானங்கட்கு மசம்பவமே : -- 
55 , பாத்திய பாதகபாவத்தானும் பஞ்சாஸ்யம் 
(சிம்ஹம் ) உரணம் ( எருமை ) போன்று , ஏக ஆசிரய 
ஸ்திதி யின்மையின் , அவ்விரண்டற்கும் சமுச்சயத்தன் 
மை யின்று . 

எதனால் பாத்திய பாதகபாவம் . எக்கார 
ணத்தால். 

56. அபாரமார்த்திக வஸ்து ; கர்மமாகிய அவி 
த்தையாகின்றது ; அதன் விரோதி பாரமார்த்திக வஸ்து ; 
வித்தையாகின்றது . அவ்விரண்டற்கும் இங்ஙனம் 
சமுச்சயம் ; சூரியனும் இருளும் போன்று . 

அதனால் அகாரகப் பிரஹ்மாத்மாவின் 
கண் பரிசமாப்த ஞாநத்தின் சர்வ கர்ம 
விதி , விதிக்கப்படுஞ் ஸ்வபாவத்தினின்றும் 
எங்ஙனம் - குண்டிக்கப்பட்டது , அது கூறப் 


படுகின்றது . 


57. பிருஹஸ்பதிசவ ( யாக) த்தின்கண் எங்க 
னம் க்ஷத்திரியன் பிரவிருத்திப்ப தின்று அல்லது , 
பிராஹ்மணத்துவாதி நான் என்னும் அபிமானியாய 
விப்பிரன் க்ஷத்திரிய சம்பந்த கர்மத்தின்கண் ( பிரவிர்த் 
திப்ப தின்று .) 

எங்ஙனம் இத்திருஷ்டாந்தம் , இங்ஙன . 
மே தார்ஷ்டாந்திகமு மெனக் கூறப்படுகின் 
றது. 
t குண்டித்தல்- மழுங்கல் . 


முதலாவது அத்யாயம் . 


23 


58. விதேஹனும் சந்தே ஹக மின்றியவனும் 
" இதன்று இதன்று " என எஞ்சுதலின் , தேஹாதிகளை 
அனாத்மாவாக அறிபவன் . அதுபோன்று அந்தக் கிரி 
யைகளையும் பார்ப்பதே யின்று . 

அவ்வர் த்தத்தின் + ஆவிஷ்காணத்தின் 
பொருட்டு உதாஹரணம். 

59. நல்ல மண்ணாற் செய்யப்பட்ட களபத்தில் 
பாலியர்கள் எங்ஙனம் யானைத்தன்மையை அத்தியா 
சஞ் செய்து ஒடுகின்றார்கள் , அங்ஙனமே மூடன் 
தேஹாதிகளை ஆத்மாவினிடத்தில் அத்தியாசஞ் செ 
ய்து சேஷ்டிக்கின்றான் . 
நாங்கள் 

ஞாந கர்ம மிரண்டற்கும் சர்வ 
விடத்தும் சமுச்சயமே கூறுவ தின்று ; எவ் 
விடத்து ஞாந கர்மங்கட்குப் பிரயோஜ்யப் 
பிரயோஜக பாவம் , அவ்விடத்து நமது பிதா 
வானும் நிவிர்த்தித்தற்குச் சக்தி யின்று . 
அவ்விடத்து விபாகத்தைத் தெரிவித்தற் 
பொருட்டு உதாஹரணம் காண்பிக்கப் 
படுகின்றது. 

60. பயந்தவன் ஸ்தாணுவைச் சோர னென்னும் 
புத்தியாற் கிரகித்து எங்ஙனம் ஓடுகின்றானோ, அங் 
ஙனமே பிராந்தன் ஆத்மாவைப் புத்தியாதிகளால் 
ஆரோபித்துச் சேஷ்டிக்கின்றான் . 

இங்ஙனம் எவ்வெவ்விடத்து ஞாந கர்மங் 
கட்குப் பிரயோஜ்யப் பிரயோஜக பாவம் 
இருக்கின்றது , அவ்வச் சர்வ விடத்தும் இந்த 
நியாயமேயாம் . எவ்விடத்துச் 
t ஆவிஷ்கரணம் - ஸ்பஷ்டம் . 


சமகால 


24 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


மன்று ; கிரமமாகச் சமுச்சயமும் பொரு 
த்த மன்று அவ்விஷயங் 

கூறப்படுகின் 
றது . 

61 . எங்ஙனம் ஸ்தாணுவின் தத்துவஞானம் 
ஓடுவதின்கண் அங்க மன்று , அதுபோன்று ஆத்மா 
வின் தத்துவஞாநம் கிரியா விதியின்கண் அங்க 


மன்று . 


எதனால் குணத்திற் கிச்சுபாவம்.- 
62 . 

ஏது எதனது அநுரோதத்தால் ஸ்வபா 
வத்தை அநுவர்த்திக்கின்றது , அது அதன் குணரூப 
மாகின்றது . எக்காரணத்தால் , பிரதானமாகலின் , குண 


மன்று . 


எக்காரணத்தால் .- 
63. கர்மப் பிரகரணத்தை ஆகாங்க்ஷை செய் 
யும் ஞாநம் கர்மத்தின் குண மாகின்றது . எப்பிரகர 
ணத்தின்கண் எதற்கு ( ஆகாங்க்ஷையிருக்கின்றது ) 
அஃது அதன் அங்க மென்று கூறப்படுகின்றது . 

64 ... எது ஸ்வரூப லாப மாத்திரத்தால் நமது 
அவித்தையை நாசஞ் செய்கின்றதோ , அந்த ஞானம் 
ஓரிடத்தும் கர்மத்திற்கு அங்கமாவது மன்று ; அல் 
லது , பிரதானமாவது மன்று . 

சமுச்சயபக்ஷ வாதியானும் அவசியமே 
அஃதங்கீகரிக்கப்படவேண்டும் . எதனால் .- 

65 , அஞ்ஞாநத்தை நிராகரிக்காத ஞாநமே சித் 
திப்ப தின்று . காரக சமூக மின்றிய ஞாநத்தைக் கர் 
மம் ஸ்பரிசிப்ப தின்று , 


முதலாவது அத்யாயம் . 


25 


ஞாந கர்மங்களினது சமுச்சய நிவிர்த் 
திக்கு இதுவும் வேறு காரணம் 

66 . ஏது ஸ்வரூப காரியங்கள் , பிரகாச தமசு 
போன்று விரோதிகளே. ஆதலின் , ஞாந கர்மங்களின் 
சாங்கத்திய மின்று . 

இங்ஙனம் உபசம் ஹாரஞ் செய்யுமிடத்துச் சிலர் 
தமது சம்பிரதாய பலத்தைக்கொண்டு , எவ்விவ் வே 
தாந்த வாக்கியத்தால் நான் பிரஹ்மம் என்று விஞ் 
ஞாநம் நன்குண்டாகின்றது , அது தன துத்பத்தி 
மாத்திரத்தால் அஞ்ஞாதத்தை நிவிர்த்திப்பதே யின்று ; 
பின்னையோ , நாடோறும் சீக்கிரம் தீர்க்க காலத்தால் 
உபாசனை செய்யும் புருஷனுக்குப் பாவனா மிகுதியால் 
சேஷ மின்றி அஞ்ஞாதம் நீங்குகின்றது ; “ தேவனாகித் 
தேவர்களை அடைகின்றான் என்னுஞ்சுருதியால் என்று 
கூறுகின்றனர் . அந்நியர்கள் , வேதாந்த வாக்கியத் 
தா னுண்டாய நான் பிரஹ்மம் என்னும் ஞாநம் சம் 
சர்க்கரூப மாகலின் , ஆத்ம வஸ்துவின் யதார்த்தத்தன் 
மையைக் கிரகிப்பதே யின்று ; பின்னையோ , இதுவே 
கங்காப்பிரவா ஹகம் போன்று சதா அப்பியாசிக்கப் 
பட்ட புருஷனுக்கு அந்நியமே வாக்கியார்த்தரூப 
வேறு விஞ்ஞாத முண்டாகின்றது . அதுவே , சேஷ 
மின்றி அஞ்ஞாத திமிரத்தை நிவிர்த்திக்கின்றது ; “ அறி 
ந்து பிரக்ஞையைச் செய்க ” என்னுஞ் சுருதியான் , 
என்று கூறுகின்றனர் . இவ் விருபக்ஷங்களின் நிவிர்த்தி 
யின் 
பொருட்டு இஃது அறையப்படுகின்றது .- 

67 , கிரியா காரக ரூபத்தைத் தரிக்கும் அஞ்ஞா 
நத்தை வேதாந்த வாக்கிய ஜந்நிய ஞாநம் ஒருதரம் 


4 


26 


நைஷ்கர்ம்ய சித்தி . 
பிரவிருத்திப்பதால் நாசஞ் செய்கின்றது . அதனால் 
இவ்விரண்டற்கும் சமுச்சய மின்று , 

இங்ஙனம் நாநாத்தன்மை யின்றிய பிரஹ் 
மத்தினிடத்து ஞாக கர்மங்களின் சமுச்சயம் 
நிராகரிக்கப்பட்டது . இப்பொழுது வேறு 
பக்ஷ மங்கீகரிக்கினும் , வாதிக்குச் சங்கை 
உண்டாயின் , பூர்வம் போன்று எங்ஙனம் விசு 
வாச மின்று ; அங்ஙனம் புகலப்படுகின்றது . 

68. நாநாத்தன்மை யின்றிய பிரஹ்மம் எந்த 
வாதிகட்கு அங்கீகாரமோ, அவர்கள் மதத்தானும் 
ஞாந கர்மங்கட்குச் சமுச்சயம் சாத்திய மன்றாம் . 

அதனது விகற்ப வசநம் தூஷண விபாக 
ஞாபகத்தின் பொருட்டுச் செய்யப்படுகின் 
றது . 

69. பிரஹ்மம் அவனது ஆத்மரூப மாகின்றதா ? 
அல்லது அநாத்மரூப மாகின்றதா ? ஆத்மரூபமாயின் 
அடைவின்மை மோ ஹத்தா னுண்டாம் ; அநாத்மரூப 
மாயினும் அடைவின்மையேயாம் . 

அவற்றுள் , எப்பொழுது உண்மை விரு 
த்தாந்தத்தானே பிரஹ்மம் அடையப்படின் , 
ஆத்ம ஸ்வபாவமாகலின் , கேவலம் அசுரசம் 
பந்தி மோ ஹத்தின் மறைப்பு மாத்திரமே 
அடைவின்மைக்கு நிமித்தமாம் . அப்பக்ஷத் 
தில் .- 

70 , மோ ஹமாய மறைப்பின் நிவிர்த்திக்குக் கர் 
மங்கள் காரணமேயன்றாம் . ஞாநத்தானே பலப்பிராப்தி 
யாகலின் ; அவ்விடத்துக் கர்மம் வியர்த்தமே . 


ܕ 


முதலாவது அத்யாயம் . 


27 . 


கர் 


ஆத்மரூப மல்லாத பிரஹ்மத்தின்கண்ணோ 
மம் சாதநபாவத்தை யடைவ தின்று. அல்லது கர்ம 
சமுச்சித ஞானமும் , அசமுச்சித ஞாநமும் சாதக 
மன்று எதனால் அந்நியத்தன்மைசாதகனுக்கு ஸ்வயமே 
சித்தம் ; ( அதுபோல ) பிரஹ்மத்திற்கும் அந்நியத்தன் 
மை ஸ்வயமே சித்தமாம் . அவ்விடத்து இங்ஙனம் .- 

71 , அந்நியனுக்கு அந்நிய ஆத்துமத்தன்மை 
யடைவில் ஓரிடத்தும் ஹேதுவின் பொருத்த மின்று . 
அஃதிருக்கினும் , ஹானி யின்று ; பரமாத்வை யடை 
கின்றான் . 

மூன்றாவது பக்ஷத்தின்கண்ணோ விதி 
யாம் .- 


72 . பரமாத்மாநுகூல ஞாந அப்பியாசத்தால் துக் 
கியாகிய த்வைதிகளும் விடுபடுகின்றனர் ; பரமாத்ம 
விரோதி ஞானத்தான் அன்று . 

மற்றைப் பக்ஷத்தின்கண்ணோ, விதிக்கே 
அவகாசத்தன்மை யின்று . எங்ஙனம் .- 

73. சமஸ்த வியஸ்த ரூபமாயும் , பிரஹ்மத்தின் 
கண்ணே யிருந்து சர்வத்தையும் அங்கிய மன் றென்று 
பார்க்கும் புருஷனுக்குக் கர்மத்தின்கண் ஹேது 
யாது ? கூறுக . 

சர்வ கர்ம நிமித்த சம்பவ அசம்பவங்க 
ளால் சர்வ கர்ம சங்கரமும் வரும் . எத 
னால் . - 

74. இப்புருஷனுக்குச் சர்வ ஜாதியாதி யுடை 
மையின்கண் ஸ்வயமே ஹேதுவின் பொருத்த மின்று . 


28 


நைஷ்காம்ய சித்தி . 


( அதிகாரி ) விசேஷத்தைக் கிரகிக்காது கர்மம் பிரவர்த் 
திப்பதே யின்று . 

அத்தியாத்ம அபிமானத்தால் விதி யிருக் 
குக எனின் , இங்ஙன மன்று . எதனால் 

75. அசுர சம்பந்தியாகலின் வித்துவானுக்கு 
அத்தியாத்ம அபிமானமு மின்று . வித்துவானுக்கும் 
அசுர சம்பந்தி அத்தியாத்ம அபிமான மிருக்குமாயின் , 
பிரஹ்ம ஞா நம் வியர்த்தமேயாம் . 

அஞ்ஞாந காரியமாகலானும் சமகாலமும் 
பொருத்த மன்று ; கிரமமாகவும் பொருத்த 
மன்று ; ஞாந கர்மங்கட்கு வஸ்து அவஸ்து 
தந்திரமாகலின் என்று இங்ஙனம் நிராகரிக் 
கினும் , - காசத்தை அல்லது திருணத்தை 
அவலம்பித்துக் கூறுகின்றார் .- 

76 , மீண்டும் ஞாநி அத்தியாத்ம அபிமான 
முடையவ னாகின்றான் . ( ஆயின் ) , மூடத்தன்மையை 
ஆசிரயித்தவனாகின்றான் . அவன் கர்மங்களைச் செய்பவ 
னேயாவன் ; அஞ்ஞனை யார் நிவிர்த்திப்பது ? 

சித்தித் திருத்தலின் , சாத்திய மன்று , எத 


னால் .- 


77. சாமாநிய விசேஷரூபங்களாய கர்மம் இந்த 
யோகியின் ஸ்வரூபமே , நிஸ்வாச உஸ்வாசம்போன்று . 
ஆகலின் , விதியை அபேக்ஷிப்ப தில்லை . 

ஆயின் , பின்னாபின்ன ரூபமாகப் பிரஹ்ம மிருக் 
குக ; ஆகவே , ஞாந கர்மங்கள் பொருந்துகின்றன; அவ் 
விரண்டும் பேதாபேத விஷயமாகலின் . அவ்விடத்து 

1 காசம் - இடம் . 


முதலாவது அத்யாயம் . 


29 


காரணம் 


என்னை ? 


இப்பக்ஷமே பொருத்த மின்று . 
இது பேதம் என்று அபேத புத்தியை நிராகரிக்காது 
பேத புத்தி பதார்த்தத்தை விஷயீகரிப்ப தில்லை . இங் 
ஙனம் அங்கீகரியா தொழியின் , பின்னாபின்ன பதார்த் 
தங்கட்கு அலௌகிகத் தன்மை பிராப்தமாம் . நிஷ் 
பிரமாண முடையதாந்தன்மையும் ஆசிரயிக்க , அது 
வும் இருபக்ஷம் அங்கீகரித்தலான் அபேத பக்ஷத் 
தில் துக்கமுடையது பிரஹ்மம் ஆகும் . இதனால் கூறப் 
படுகின்றது. 

78. ( சாமான்ய ) விசேஷங்களால் பின்னாபின்ன 
மாயின் , உனது மதத்தில் பிரஹ்மம் நிச்சயமாகத் 
துக்கமுடைய தாகின்றது . சர்வதுக்கமுடையதாந்தன் 
மையைக்கொள்ளின் , ஆத்மவாதிகளின் புத்தி ஆச் 
சரியமே யாகின்றது . 

ஆகலின் , ஞாந கர்மங்கட்குச் சமுச்சய 
மன்றென நன்கு கூறப்பட்டது . உபசம் 
ஹாரஞ் செய்யப்படுகின்றது .- 

79 , எங்ஙனம் சூரியனுக்குத் தமம் அங்கம் 
( அன்று ) , அக்நிக்குச் சீதம் அங்கத்தன்மை எங்ஙனம் 
( அன்று ) ,ஜலத்திற்கு உஷ்ணத்தன்மை எங்ஙனம் ( அங்க 
மன்று ) , இங்ஙனமே ஞாநத்திற்குக் கிரியாங்கத்தன்மை 
( இன்று ) . 

புகன்ற உபபத்தி பலத்தானே பூர்வ 
பக்ஷம் நிராகரித் திருத்தலின் , கூறத்தக்க 
சேஷ மின்று என்னு மிதனால் - பிரதிபத்தி 
கர்மம் போன்று பூர்வ பக்ஷ பரிஹாரத்தின் 

t பிரதிபத்தி கர்மம் - யாகஞ்செய்து எஞ்சிய பதார்த்தங் 
களை வீண்போக்காது உபயோகிக்குங் கர்மம் . 


30 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


மன்று . 


காரணம் 


பொருட்டுச் சிற்சில கூறவேண்டு மென்னு 
மிதனால் இது கூறப்படுகின்றது .- 

80. கிரியைகளால் மோக்ஷஞ் சித்தித்தலின் 
என்பதாதி அநேக அ நுசிதம் யாது கூறப்பட்டது , 
அது நியாய மன்றாம் , எங்ஙனம் ( நியாய மன்று ) , அது 
இப்பொழுது கூறப்படுகின்றது . 

யாதொரு இந்தக் காமிய கர்மங்கட்கும் , நிஷித்த 
கர்மங்கட்கும் தியாகம் பிரதிஞ்ஞை செய்யப்பட்டது ; 
அப்பிரதிஞ்ஞை அநுஷ்டானஞ் செய்தற்குச் சமர்த்த 

என்னை ? உத்பத்தியான கர்மத் 
திற்கு இரண்டு பிரகாரத்தால் நிவிர்த்தி உண்டாகின் 
றது ; ஆரம்பித்த பலத்தையுடைய கர்மத்திற்கு உப 
போகத்தானும் , ஆரம்பிக்காத பலத்தையுடைய அசுப 
கர்மத்திற்குப் பிராயச்சித்தத்தானும் என . மூன்றாவது 
தியாகப் பிரகாரமும் அகர்த்திரு ஆத்மஞானத்தால் , 
அதுவோ , ஆத்மஞாநம் அங்கீகரியாமையின் உம்மால் 
அங்கீகரிக்கப்படமாட்டாது . அவற்றுள் , எவ்வளவு அநு 
பவிக்கப்படாத பலத்தை யுடையதும் , ஆரம்பிக்கப் 
படாத பலத்தையுடையதுமான கர்மங்களோ , அவை 
ஈஸ்வரனாலும் ஒருவராலும் பரித்தியாகஞ் செய்தற் 
குச் சமர்த்த மன்று . ஆரம்பித்த பலத்தையுடைய கர் 
மங்கள் நீங்குவன . அவையும் தியாகஞ் செய்தற் 
குச் சமர்த்த மன்று . காரணம் என்னை ? நிவிர்த்தியின் 
மையின் . உத்பத்தி யின்றிச் செய்தற் கிச்சை யுடைய 
கர்மம் தியாகஞ் செய்தற்குச் சமர்த்தமாம் ; பிரவிரு 
த்தி நிவிர்த்தியைக் குறித்துக் கர்த்தா ஸ்வந்தரமாக 
லின் . உத்பத்தியான கர்மத்தின்கண்ணோ அது 
பொருந்தாமையின் , பிரதிஞ்ஞை செய்த அர்த்தம் 
அநுஷ்டானத்திற்கு யோக்கிய மன்றாம் ; அசக்கியப் 


முதலாவது அத்யாயம் . 


31 


பிரதிஞ்ஞையாகலானும் . ஜீவித்திருக்கும் பரியந்தம் 
காமிய கர்மங்களும் நிஷித்த கர்மங்களும் செய்யமாட் 
டேன் எனப் பிரதிஞ்ஞை செய்தற்குச் சமர்த்த மன்று ; 
நல்ல நிபுணர்கட்கும் அபராதம் பார்க்கப்படு தலினாலும் , 
பிரமாணமின்டையானும் . மோக்ஷத்தை யிச்சிப்பவன் 
நித்திய நைமித்திக கர்மங்களைச் செய்க ; காமிய பிரா 
யச்சித்த கர்மங்களை விடுக ; ஆரம்பிக்கப்பட்ட பலத் 
தையுடைய கர்மங்களில் 

உபபோகத்தால் நசிப்பிக்க 
என்று பிரமாண மின்று ; ஆநந்தியத்தானும் . சம் 
பாதித்த கர்மங்கள் இவ்வளவு என்பது இன்று ; சம் 
சாரம் அநாதியாகலின் . அவைகட்குக் காமிய பிராயச் 
சித்த கர்மங்களால் நிவிர்த்தி யின்று . சுத்தி அசுத்தி 
சாமியமாயின் , விரோத மின்மையின் என்னும் இதனால் 
கூறப்படுகின்றது . - 

81 , அருந்தமாசுலின் காமியகர்மத்தின் 
தியாகம் செய்தற்குச் சமர்த்த மின்று . சென்ற அரு 
ந்த ஜன்மங்களில் நிஷித்த கர்மஞ் செய்திருக்கினும் , 
அவ்வெல்லா நிஷித்த கர்மங்களையும் நன்கு தியாகஞ் 
செய்தற்கு ஆற்ற லின்று . 

அற்றேல் , சென்ற அநந்த ஜன்மங்களில் 
சம்பாதித்த கர்மங்கட்கு .-- 

32. எங்ஙனம் நிஷித்த கர்மங்கட்குப் பிராயச் 
சித்தத்தால் ( நிவிர்த்தியுண்டாகின்றது ), அங்ஙனம் 
அவைகட்கு நித்திய கர்மத்தால் நிவிர்த்தி எனின் , 
நிஷ்பலமாகலின் , நித்திய கர்மத்தால் காமிய கர்மாதி 
கட்கு நிவிர்த்தி யின்றாம் . 

பிரமாணாபாவத்தானும் , எங்கனம். 


சகல 


*4 


32 


நைஷ்கர்ம்ய சித்தி : 


83. எங்கனம் பாப நிவிர்த்திக்கு வாக்கியத்தால் 
பிராய்ச்சித்தம் அறியப்படுகின்றது , அங்ஙனம் காமிய 
கர்ம நிவிர்த்திக்கு வாக்கியத்தால் நித்திய கர்மம் சாதா 
மென அறியப்பட வில்லை . 

அற்றேல் , பூர்வ ஜந்மங்களில் சம்பாதித்த 
காமிய கர்மங்களின் நாசம் காமியகர்மங்க 
ளானே உண்டாகின்றது எனின் , அற்றன்று . 
எதனால் .- 

84 . ஈண்டு எங்ஙனம் பாபங்களினது நிவிர்த்தி 
பாபங்களா னன்று , அங்ஙனமே காமிய கர்மங்களினது 
நிவிர்த்தியும் காமிய கர்மங்களா னன்று ; விரோத மின் 
மையின் . 

இங்ஙனம் “ கிரியைகளால் மோக்ஷஞ் சித் 
தித்தலின் " என்று நிராகரணம் செய்யப்பட் 
டது . அருந்தரம் , அஞ்ஞானத்தின் சத்பாவத் 
திற் பிரமாண அசம்பவம் புகலப்பட்டது ; 
அதன் பரி ஹாரத்தின் பொருட்டுக் கூறப் 
படுகின்றது .- 

85. ஈண்டுக் காமிக ளநந்தமாகலின் , ஸ்மிருதிக 
ளோடு சுருதிகளும் மிகப் பிரயத்தநத்தால் விதிக்கின் 
றன . ஆகலின் , அநேக காமத்தைக் கொடுப்பது கர்ம 
மாம் . 


அநேகத்தன்மையிராமாண்யத்தில் காரண 
பாவத்தை யடைவ தின்று . இதனால் கூறப் 
படுகின்றது .- 

86. பிராமாண்யத்தின்பொருட்டு அநேகத்தன் 
மை ஒரு 

வஸ்துவினிடத்துப் பிரமாணத்தன்மை 


என யாது 


முதலாவது அத்யாயம் . 

33 
யைப் பிரமாணங்கள் அடஞ்செய்வ தில்லை. ஒருவஸ்து 
வின்கண் ஒரு பிரமாணத்திற்கே பிரமாணத்தன்மை 
யாம் . 

“ யத்தத்தாற் பார்க்கினும் 
கூறப்பட்டது அவ்விடத்தும் உமது அப் 
ராதமே . எக்காரணத்தால் ? எதனால் . - 

87 , “ லோகங்களைப் பரீக்ஷித்து ” என்பதாதி 
யால் ஆத்ம ஞாநத்தை விதிக்கும் நைஷ்கர்ம்ய பிரவணா 
சாத்வீகச் சுருதிகளாய அவற்றைக் கேட்கவில்லையா ? 

அற்றேல் , “ ஆத்மா வென்றே உபாஸிக்க . அரே 
மைத்திரேயி ! ஆத்மா பார்க்கத்தக்கது என்னும் 
அபூர்வ விதி சுருதியால் , புருஷனுக்கு ஆத்ம தரிசனக் 
கிரியையில் நியோகம் நிச்சயஞ் செய்யப்படுகின்றது 
எனின் , இங்ஙன மன்று ; மோக்ஷத்திற் கேதுவாய் சகல 
அநர்த்தத்திற்குங் காரணமான ஆத்மாவின் அறியா 
மையை நிவர்த்திக்கும் வஸ்துவின் யதார்த்த ஞாநம் 
புருஷ தந்திர மன்றாகலின் . விதி அங்கீகரிக்கினும் , 
இஃது அபூர்வ விதி யன்றாம் . எதனால் கூறப்படு 


1 


கின்றது . 


88. விதிப் பிரத்தியய 1 லிடாதிகளின் அர்த்த 
மும் நியம (விதி) , அல்லது பரிசங்கியா ( விதி ) ஆகின் 
றது . எதனால் அநாத்ம அதர்சனத்தானே பரமாத் 
மாவை உபாஸிக்கின்றோம் . 

எங்கட்கு இவற்றி னின்றும் அந்நியவிடத்து 
விசுவாச மின்று என்று யாது 

என்று யாது கூறப்பட்டது , அது 
லிட் - விதியை யுணர்த்தும் (சம்ஸ்கிருத பாஷையி 
லுள்ள ) விகுதி . 


5 


34 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


வும் நித்திரையிற் பிரியமாய சித்த முடைய உன்னால் 
ஸ்வப்நத்திற்குச் சமாநமாகப் பிரலபிக்கப்பட்டது . கார 
ணம் என்னை ? நாங்கள் பிரமாண் பலத்தால் ஏகாத்மத் 
தன்மையைக்கூறுவதின்று ; ஏகாத்மத்தன்மை ஸ்வயமே 
அநுபவ மாத்திர ரூபமாகலின் . இதனானே , சர்வப் பிர 
மாண அவதார அசம்பவம் ( இரண்டா மத்தியாய ஆரம் 
பத்தில் ) கூறுவேம் ; பிரமாண வியவஸ்தையும் அநு 
பவ மாத்திர ஆசிரயமாகலின் . இதனாற் கூறப்படுகின் 
றது .- 

89. எவ்வஸ்து வாக்கியம் ஒன்றானே அறியப் 
படும் ; அதில் புருஷன் அந்நியவிடத்தினின்றும் விசு 
வாசஞ் செய்யற்க , அப்பிரமேய ஸ்வத சித்த ஆத்மா 
வின்கண் விசுவாச மின்மை யாங்ஙனம் ? 

“ விதி யின்றி ” என்று யாது கூறப்பட்டது , அது 
வும் அபுத்திபூர்வகம் போன்று நமக்குத் தோற்றுகின் 
றது . எதனால் காலாந்தரத்திற் பலத்தைக்கொடுக்கும் 
கர்மங்களில் 

இது பொருந்துகின்றது ; ஆத்ம லாப 
காலத்திடைப் பலங்கொடுக்கும் ஆத்ம ஞாநத்தின்கண் 
ணோ இது பொருத்த மன்று எனக் கூறப்படுகின் 
றது .- 

90. ஞாநத்தால் சம்சார நிவர்த்தியாகிய இப் 
பிரத்தியக்ஷ பலம் அடையப்படின் ( விதியின்றிய ஆத்ம 
ஞாநமாய ) அஃது உ.பகாரத்தின்பொருட் டன்று என் 
னும் வசநம் நியாய முடையதெனப் பிரதீதியாக வில்லை . 

ஜைமினி சம்பந்தமான எந்த வசந்த்தை உத்காட 
நஞ் செய்தாய் , அதுவும் அவ ரபிப்பிராயம் அறியாமை 
யானே கூறப்பட்டது . காரணம் என்னை ? எதனால் 


முதலாவது அத்யாயம் . 


35 


ஜைமிதிக்கு எல்லா வேதங்களும் கிரியார்த்தமே என் 
னு மபிப்பிராயமன்று ; இவ்வபிப்பிராய மிருக்குமாயின் , 
( வியாசர் ) “ அதாதோ பிரஹ்ம ஜிஜ்ஞாஸா , “ இச்சகத் 
திற்கு எதனி னின்றும் ஜன்பாதி என்பன வாதி 
பிரஹ்ம வஸ்து ஸ்வரூப மாத்திர யதார்த்தத்தைப் பிர 
பாசிப்பிக்கும் பரமாயும் , கம்பீர நியாயத்தோடு கூடிய 
தாயும் , சர்வ வேதாந்தார்த்தத்தையும் விசாரிப்பதாயு 
முள்ள ஸ்ரீமத் சாரீரகம் இயற்றமாட்டார் ; இயற்றி 
னமையானும் . ஆகலின் , ஜைமிநிக்கு எங்ஙனம் விதி 
வாக்கியங்கட்குத் தம தர்த்த மாத்திரத்தில் பிராமாண் 
யம் . இங்ஙனமே ஏகாத்மிய வாக்கியங்கட்கும் அறியப் 
படாத வஸ்து பரிச்சேத சமாநமாகலின் என்னு மபிப் 
பிராயமே என்று இதனால் இது கூறப்படுகின்றது . 

91 , விதியை அதிக்கிரமித்த அர்த்தவாத வேத 
வாக்கியங்கட்கே கிரியார்த்தத்தன்மை யிருக்கின்றது . 
தத்துவமசி யாதி வாக்கியங்கட்குக் கர்மார்த்தத்தன் 
மை யாங்ஙனம் கூறும் ? 

மற்றும் , ஏகாத்மிய பக்ஷத்திற் போன்று 
அதிர்ஷ்டார்த்த கர்மங்களில் உமது பக்ஷத் 
தின்கண்ணும் பிரவிருத்தி துர்லக்ஷியமே 
யாம் . எதனால். 

92. ஸ்வர்க்கத்தை யிச்சிப்பவன் அக்நிஹோத்தி 
ரம் செய்க என்று எங்கனம் விதி , இங்ஙனம் தேஹ 
த்தி னின்றும் வெளிப்பட்ட புருஷனுக்கு ஜைமிநியி 
னது பக்ஷத்தில் எங்ஙனம் கர்த்திருத்தன்மை (பொருந் 
தும் ) . 

சர்வ . சரீராதி கர்ம சாதக ஸ்வபாவத்தை 
நிவர்த்தித்து , ஆத்மா மாத்திரமா யிருப்பவ 


36 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


னுக்குக் கர்மத்தின்கண் ண திகார மின்று , 
எதனால் .- 

93 . சர்வப்பிரமாண சம்பவ மின்றிய நான் என் 
னும் விருத்தியாய ஒரே சாதநத்தோடு , இஃது என் 
னும் அர்த்தத்தைக்கொள்ளாத ஞாநியை ஜைமிநி எங் 
ஙனம் பிரேரிப்பார் ?. 

பிரவிருத்திகாரண அபாவத்தானும் . எத 
னால். 

94. ஆத்மாவிற்குச் சுக துக்காதிகளோடு சம் 
பந்தம் இன்று . அந்தக்கரணத்தோடு ஈக்ஷிக்கப்படுகின் 
றது , ( சுகதுக்காதிகள் ) பராக்காகலின் , ( ஆத்மா) பிரத் 
தியக்காகலின் . எங்ஙனம் ஜைமிநி பிரேரிப்பார் ? 

மற்றும் , 
95 , சரீரத்தோடு ஆத்மாவிற்குச் சதா சம்பந்தமே 
யின்று ; விஷயங்களோடு தூரத்தின்கண்ணே யின்று . 
ஸ்வர்க்காதிகளில் எங்ஙனம் சுக மிருக்கும் ? 

எதனால் வேறுவிதமாகப் பொருத்த 


மன்று . 


96. அதனால் காரகாதி சொரூப மறிந்த நரத் 
தன்மை அபிமான முடைய புருஷனை ஸ்வீகரித்து மந் 
திரம் " செய்க என்று கூறுகின்றது ; அவ்விரண்டு 
மின்றிய ஞாநியைக் குறித் தன்று . 

கிரியையை விட்டு என்று யாது கூறப்பட்டது , 
அதுவும் பொருத்தமே அன்றாம் . அங்ஙன மாயினும் , 
யாதாவ தொரு கிரியையை யாதாவதோ ரிடத்து அத்தி 
யாஹாணஞ் செய்வ தன்று ; பின்னையோ, எது எவ்விட 


முத்லர்வது அத்யாயம் . 


37 


த்து அபிப்பிராயப்படும் சம்பந்தம் பொருந்துவதற்குச் 
சமர்த்த மாகின்றது , ஆகாங்க்ஷையையும் வாக்கியத்திற் 
குப் பூரணஞ் செய்கின்றது , அதுவே அத்தியா ஹாரஞ் 
செய்யத்தக்கது . இவ்வித விசிஷ்டக்கிரியையும் நம்மால் 
அங்கீகரிக்கப்பட்டதே , அதுவும் அங்கீகரித்த வாக்கி 
யார்த்த அவிரோதியே. அபூதார்த்தத்தின் உத்பன்ன 
பல மன்றாகலின் , சட்பாவ விகார மின்றியும் , சர்வ 
துவைத அநர்த்த மின்றியும் , பராதீனப் பிரகாச மின் 
றியு முள்ள ஆத்மவஸ்துவை அறிவுறுத்தலின் ( அஸ்மி ) 
இருக்கின்றேன் என்பதாதி தனது மஹிமையாய சித் 
தார்த்தத்தைப் பிரதிபாதிக்கும் சாமர்த்திய முடைய 
கிரியா பதம் அங்கீகரிக்க ; விபரீ தார்த்தத்தைப் பிரதி 
பாதிப்ப தன்று. 

97 , தான அர்த்தத்தில் ( தாவேத் ) ஓடுக என் 
னும் பதம் எங்ஙனம் பிரயோகஞ் செய்வ தின்று , அங் 
ஙனமே ஸ்வத சித்தார்த்த வாச்சியமாய வஸ்துவின் 
கண் ( ஏதி ) செல்க என்பதாதி பதமும் இச்சிப்ப 
தில்லை . 

உரைத்த வஸ்துவின் விருத்தாந்தப் பிரதி 
பாதா மின்றித் தத்துவமசியாதி வாக்கியம் 
வேறு வாக்கியார்த்தத்தைப் புகல்வன வல 
என்று நிச்சயித்தற்குச் சமர்த்தமா மெனக் 
கூறப்படுகின்றது .- 

98 , தத்துவமசியாதி வாக்கியங்கள் , ஸ்வயம் சித் 
தார்த்தத்தைப் போதித்தலான் , தேவர்களானும் வேறு 
அர்த்தம் நன்கு பார்த்தற்குச் சமர்த்த மன்றம் . 

எதனால் இங்ஙனம் .- 


38 


நைஷ்கர்ம்ய சித்தி. 


99. இக்காரணத்தால் சர்வ ஆசிரமத்திலு முள்ள 
புருஷர்கட்கும் நன்கு அநுஷ்டிக்கப்பட்ட வாக் மன 
காய கர்மங்களால் முக்தி யுண்டாவ தின்று ; அஃது 
எதனால் , ஞாநத்தானே (உண்டாகின்றது . ) 

அக்காரணத்தாலும் , இதுவும் பொருந்து 


கின்றது . 


THE 
யை 

மய்யா 


100. இதனால் தமது மனோரதத்தால் நன்கு கற் 
பிக்கப்பட்ட ( தார புத்திர தனாதிகளின் பரித்தியாகப் 
பிரயாச மின்றி மோக்ஷ முண்டா மென்னும் ) தீய புத்தி 

யுடையவர்களினது வாக்குகள் சுரோத்திரியத் 
திடையே சோபிக்கின்றன ; ஆத்ம வேதிகளிடத் 
தன்று . 

முதல் அத்தியாயம் சமாப்தம் . 


ULIE | RII . 


P. 


களால் 


ஸ்ரீபரமாத்மநே நமதி , 

இரண்டாம் அத்யாயம் . 
பிரத்தியக்ஷ திகட்கு இவ்வித விஷய மன்றாகலின் , 
அவற்றிற்குத் தம தாரம்பக விஷய 1 உபபொ தியாக 
லின் , ஆத்மாவும் சர்வப் பிரமேய வைலக்ஷண்யமாக 
லின் , சர்வ அநர்த்த காரண அஞ்ஞாநத்தை நிவர்த்திக் 
கும் ஞாந்திவாகர னுதய காரணத்தன்மை , வஸ்து மாத் 
திர யதார்த்தத்தைப் பிரகாசிக்குஞ் சாமர்த்தியமாய 
தத்துவமசியாதி வசநங்கட்கே என அநேக உப்பத்தி 

காண்பிக்கப்பட்டது . இதனால் அவ்வர்த்தத் 
தின் பிரதிபத்தி யின்மைக்கண் யாது காரணம் ? அதன் 
நிவர்த்தியின் பொருட்டு இரண்டாம் அத்யாயம் ஆரம் 
பிக்கப்படுகின்றது . 
1 . 

என்னும் ( வாக்கியத்தைக்) 
கேட்ட புருஷன் வாக்கியார்த்தத்தை அறிகின்றான் . 
இதனால் அறியானாயின் , த்வம் பதார்த்தம் அறியா 
தவ னாகலின் , இதனால் த்வம் பதார்த்தப் பிரக்கிரியை 
கூறப்படுகின்றது . 

நான் பிரஹ்ம மென்னும் யாதொரு இந்த வாக்கி 
யார்த்தம் , அதன் ஞாநம் , வாக்கியத்தானே என்று பிர 
த்தியக்ஷாதிகட்கு இங்ஙனம் விஷய மன்றாகலின் எனக் 
கூறப்பட்டது , அதன் விசுத்தியின் பொருட்டு அதை 
காந்திகத்தன்மை பூர்வ பக்ஷரூபத்தால் ஸ்தாபிக்கப்படு 


தத்துவமசி 


கின்றது . 


சர்வ அநாத்ம நிவர்த்தியிலும் * சிலர் மோ 
க்ஷமடைகின்றனர் ; + சிலர் கேட்கப்பட்ட வாக்கிய 

1 உபநிபாதி - விஷயம் . * விராட் + பிருகு 


40 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


ஸ்மிருதியினாலும் ( மோக்ஷமடைகின்றனர் ) ; 1 சிலர் 
வசநம் ஸ்மரணஞ் செய்விப்பதனாலும் மோக்ஷ மடை 
கின்றனர் . 

இந்தப் பிரசங்கத்தால் வேறு சுரோதா 
உபந்யாசம் இரண்டிடத்தும் சம்பாவனையின் 
பொருட்டுக் கூறப்படுகின்றது . 

3 . வாக்கிய சிரவண மாத்திரத்தானும் பிசாச 
கன் போன்று அடைகின்றான் . மூன்றின்கண்ணும் 
பிரயத்த மின்றி ஞான முண்டாகின்றது ; ஸ்மரணஞ் 
செய்விப்பதன் கண்ணோ நிச்சயமாம் . 

இஃது அநைகாந்திக முடைய ஹேது வன்று . 
எதனால் .- 
4 . 

உரைக்கப்பட இச்சர்வ மஹிமையும் 
வாக்கியத்திற்கே யென வறிக. வாக்கிய 

மின்றி 
வாக்கியார்த்தத்தை உண்மையாக ஒருவரும் அறிபவ 
ரிலர் . 

வாக்கியமும் பிரதிபாதநத்தின் பொருட் 
டுப் பிரவிருத்தமாகலின் , பிரதிபா திப்பதே 
யாம் ; சர்வப் பிரமாணங்கட்கும் இங்ஙனம் 
விருத்தாந்த மாகலின் .- 

5 . சத்தா யிருக்கின்றாய் என்னும் இவ்வாக்கியத் 
தால் , வாக்கிய ஞாந முடைய புருஷனுக்கு நானென்னும் 
பிரதீதி விஷய சரீரத்தின்கண்ணும் விரோதமுண்டாவ 
தின்று ; அந்தப் பிரதீதி யின்றிய இந்திரியத்தின்கண் 


1 சுவேதகேது . 
1 விராட் பிருகு பிசாசகன் . 


t 


இரண்டாம் அத்யாயம் . 


41 


குரு 


ணும் விரோத முண்டாவ தின்று ; பிரக்தியகாத்மாவி 
னிடத்தும் விரோதமுண்டாவ தின்று ; துக்காதி தர்ம 
விசிஷ்டத்தின்கண்ணும் விரோதந் தோன்றுவ தின்று . 

6 . விரக்தியின்றியவனுக்குச் சம்சாரத்தினின் 
றும் நிவிர்த்தி யடைய வேண்டு மென்னு மிச்சை 
னால் உண்டாவ தில்லை ; திருஷ்ணை நீங்காத புருஷனுக்கு 
முமுக்ஷுத்தன்மை யில்லை . 
7 . 

முமுக்ஷு அல்லாதவனுக்கு ஈண்டுக் 
பாத சமீபத்திற் செல்லல் இன்று . குருவின் சம்பந்த 
மின்றி வாக்கியத்தின் சிரவண மின்று . 

8 . அங்கனமே , வாக்கிய மின்றி ஒரிடத்தும் 
பத பதார்த்தங்க ளிருப்பன வல . அவையின்றி அந் 
நுவய விய திரேகங்களும் எவற்றை ஆசிரயித் திருக் 
கும் ? 

9 . அந்நுவய வியதிரேகங்க ளின்றி , வாக்கியார் 
த்த ஞாநம் உண்டாவ தின்று , வாக்கியார்த்த ஞாந 
மின்றி 

அஞ்ஞாநத்தின் த்வம்சம் பொருந்துவ 


தின்று . 


10. அஞ்ஞாநத்தின் த்வம்சம் இன்றிப் புருஷார் 
த்தம் துர்லபம் ; ஆகலின் , புகன்றதன் சித்தியின்பொரு 
ட்டு மேற்கிரந்தம் ஆரம்பிக்கப்படுகின்றது . 

11. வர்ச்சஸ்கம் அந்த காரியமாகலின் , எங்க 
னம் அநாத்மா வென்று அறியப்படுகின்றது ? அதன் 

தேஹேந்திரியங்களையும் அது போன்று 
ஏன் பார்ப்ப தில்லை ? 


பாகமாய 


t வர்ச்சஸ்கம் - மலம் , 

6 


42 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


ஆதி யந்தங்கட்கு அநாத்மத்தன்மை பிர 
சித்தமாகுமாயின் , மத்தியில் பிரதிபந்தம் 
யாது ? -- 


மடை 


12 , பூர்வம் அநக்மரூப அன்ன த்தையே புஜி 
த்து , அவித்தையினால் , ( தேகம் ) ஆத்மத்தன்மையை 
அடைந்தது ; ஆகலின் , விவேகிகள் தேகத்தை மாலை 
யின் சம்பந்தம் போன்று பார்க்க . 

இங்ஙனம் ( கூறியும் ) என் வசநம் அங்கீகரி 
யா திருப்பின் , ஸ்வயமே இந்த அசுசிக்கூட்ட 
மாய சரீரத்தினின்றும் வியோக 
வாய். 

13 . எதுவரை இச்சரீரத்தினின்றும் லோகாந் 
தரம் அடையவில்லை , அதுவரை இருக்கின்றேன் என 
அபிமானிப்பாய் ; நாய்களால் தேஹஞ் சூழப்படுங்கால் , 
நீ இவ்விதம் அபிமானஞ் செய்யமாட்டாய் . 

14 , பாதத்தால் சிரசில் ஆக்ரமித்து ஒரு நாய் 
அந்நிய சுவானங்களைக் கோபிக்கின்றது . ( நாய்களும் 
தமதென் றபிமானிக்கும் ) சாதாரண தேஹத்தைப் 
பார்த்து அதன்கண் ஆ ! ஆ ! எதனால் ஆசக்தனாகின் 
றாய் ? 

புத்தியாதி தே ஹபரியந்தம் அநாத்மா 
வென்னு மிவ்வர்த்தத்தைச் சுருதியும் கூறு 
கின்றது என்னு மிது கூறப்படுகின்றது .- 

15 , எங்கனம் ஒரே பீஜம் , பதர் நெல் திரண 
அம்சங்களால் மூன்றுவித மாகின்றது ; அது போன்று 
அன்னம் , புத்தி மாம்ச புரீஷ ( மல ) அம்சங்களால் 
( மூன்று விதமாய் ) இருக்கின்றது . 


இரண்டாம் அத்யாயம் . 


43 


உரைத்த அர்த்தத்தின் ஞாக மிருக்கின் , 
வித்துவான் ராகத் துவேஷங்களால் விகாரத் 
தை யடைவ தில்லை என்னு மிவ்வர்த்தத்தின் 
பிரதிபத்தியின் பொருட்டுத் திருஷ்டாந்தம் : 

16. மலத்தைப் பரித்தியாகஞ் செய்யுங்காலத் 
தும் , தோஷமாக அறியுங்காலத்தும் , ஒருவன் தோஷங் 
கூறுவானாயின் , அவனுக்கு அவ்விடத்துக் கற்பிப்பவன் 
என்ன ஆகின்றான் ? 
17 , அது போன்று , விவேகத்தால் 

சூக்ஷ ப 
ஸ்தூல தேக ( அபிமான ) ங்கள் விடப்படுங்கால் , தோ 
ஷங் கூறப்படுமாயின் , அவ்விடத்து வித்துவானுக்கு 
அவ்விரு சரீரங்களின் பொருட்டு என்ன உண்டாம் ? 

இவ்வளவே , நான் பிரஹ்மமா யிருக்கின்றேன் 
என்னும் வாக்கியார்த்த ஞானத்தின்கண் காரணம் . 
புத்தியாதி தேக பரியந்தம் நான் 

என்னும் 
பாதகப் பிரத்தியயமின்றிய கிரஹம் நீங்கின் , ஒன்றன்க 
ணின்றும் பகுக்கப்படுவ தின்று . அத்விதீயமாகிய பிரத் 
திய காத்மாவிடத்து நிலைத் திருத்தலான் எனக் கூறப் 


எனது 


படுகின்றது . 


18. சத்துருவினிடத்தும் , பந்துவினிடத்தும் , 
தன் தேகத்தினிடத்தும் சமமாய ஏகாத்மத்தன்மை 
யைப் பார்க்கும் விவேகிக்குத் தனது தேஹ அவயவங் 
களி னிடத்துப் போன்று கோபம் எங்ஙனம் ( உண் 
டாம் ) ? 

இதனானும் தேஹாதி அநாத்மா .-- 

கடாதி போன்று திருசியமாகலானும் , அவ் 
விதக்கரணங்களால் அறியப்படுதலானும் , ஸ்வப்நத்தின் 


19 . 


44 


கைஷ்கர்ம்ய சித்தி . 


கண் அந்நுவய மின்மையானும் , தேஹம் அநாத்மா 
வென்று வித்துவான்களால் அறியக்தக்கது . 

தேஹாதி கார்ய காரண சங்காத வியதி 
ரேக அவ்வியதிரேகங்களைப் பார்ப்பவனு 
க்குப் பிரத்தியக்ஷமாகவே விருத்த கார்யம் 
தோற்றுகின்றது.- 
20 . 

எது நாற்காற் ( பிராணி ) களால் சர்வ சக்தி 
யால் இழுக்கப்பட்டுப் பஞ்சுபோற் சஞ்சரிக்கின்றது 
அது சரீரம் ; அதனையே அஞ்ஞாநிகள் நான் என்னும் 
புத்தியால் கிரகிக்கின்றனர் . 

பிரசித்தியாகலின் , பிரகரணார்த்த உபசம் 
ஹாரத்தின் பொருட்டுக் கூறப்படுகின்றது. 
21. இங்ஙனம் ஸ்தூல (தேஹ ) த்தை யுக்தியால் 
நிராகரித்து , ஆகாசத்தின் நீலத்தன்மை போன்று , 
யுக்திகளால் சூக்ஷம சரீரத்தை நிராகரிக்க . 
அத 
னால் ஆத்மாவின் (சித்தி யுண்டாகின்றது .) 

எங்ஙனம் சூக்ஷம தேஹத்தை நிராகரி 
க்க ? எனின் , கூறப்படுகின்றது . 

22. நானென்னுந் தன்மை , என தென்னுந்தன் 
மை யத்த இச்சைகள் , ஆத்ம தர்மங்க ளல்ல ; கர்மத் 
தன்மையாற் ( திரிசியத்தன்மையாற் ) பிரதீதியாகலின் , 
மெலிதல் போன்று , நாசமாதலானும் , வஸ்திரம் 
போன்று , 

வைதர்ம்யத்தின்கண் திருஷ்டாந்தம்.- 
23. எங்ஙனம் ஜ்வலிக்கும் அக்தி உஷ்ணத்தன் 
மையைத் தஹிப்ப தின்று , ஸ்வரூபமாகலின் , அங்ஙன 


( 


இரண்டாம் அத்யாயம் . 


45 . 


தயை 


விஷ 


மே ஆத்மா தனது நான் 

தனது நான் என்னும் பிரதீதி 
யஞ் செய்யாது ; ஸ்வரூபத்தன்மை சமாநமாக 

கலின் . 
ஓராத்மாவிற்குக் கர்ம கர்த்திருத்தன்மைகள் , 
சர்வ விதத்தும் பொருத்த மல்ல எனக்கேட்டு , நான் 
என்னும் பிரத்தியயக் கிராகியத்தைக் கிரகிக்கும் கிராக 
கம் ஆத்மா வென்று மீமாம்சகன் சங்கிக்கின்றான் . 
அதன் நிவிர்த்தியின் பொருட்டுக் கூறப்படுகின்றது.- 

24 . எப்பாவமானது எதனது கர்மமாகின்றது , 
அஃது அதன் கர்த்திருத்தன்மை யுடையதாவ தின்று ; 
எதனால் , கடஞானம் போன்று , அதனால் , நான் என் 
னும் ஞாநம் திருஷ்டாவின் கர்மமாவ தின்று . 

இவ்விடத்துக் கூறப்படுகின்றது . பிரத்தியக்ஷத் 
தால் ஆத்மாவிற்குக் கர்ம கர்த்திருத்தன்மை அங்கீ 
கரிக்கின் , அதன் பாத உபஜீவி அநுமானத்தால் பிரத்தி 
யக்ஷ நிவர்த்தனம் அயுக்தம் என்பது சங்கை ; அதன் 
நிராகரணத்தின் பொருட்டுப் பிரத்தியக்ஷ உபந்நி 
யாசம் .- 


25 . 


எவ் வந்தக்கரணத்தில் எவ் வகம் பிரத்திய 
யம் , திருஷ்டாவால் பார்க்கப்படுகின்றது , அவ்வகம் 
பிரத்தியயம் அவ் வந்தக்கரணத்தின் குணமே ; திருஷ் 
டாவி னிடத்தி லிருப்ப தன்று . எதனால் , திருஷ்டா 
வின்போதம் போன்று (திருஷ்டாவின் குணமாயின் ) 
( அது ) திருசியத்தன்மையைப் பெறமாட்டாது . 

பிரத்தியக்ஷத்தானே , உம தங்கீகாரப் பிரத்திய 
க்ஷம் ஆபாசஞ் செய்யப்பட்டமையின் , அநுமானம் 
நன்றாக ஸ்திதமாம் . இதனால் அதுவே ஆரம்பிக்கப்படு 
கின்றது . அவ்விடத்தும் விகல்ப தூஷண கதனம் .- 


46 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


26. தன்னிடத் திருக்கும் குணம் ஆத்மரூபத் 
தால் அறியப்படுவ தின்று ; ஆத்மாவின் அம்சத்தால் 
அறியப்படுவ தின்று ; அபின்னமாகலானும் , சமமாக 
லானும் , நிரம்சமாகலானும் , அகர்மமாகலானும் . 

t யுகபத்தும் அன்று , கிரமமாகவு மன்று , 
இருவிதத்தும் 

ஒரு தர்மிக்குக் கிராகிய 
கிராககத்தன்மை பொருத்த மன்றெனப் 
பிரதி பாதித்தற்பொருட்டுக் கூறப்படுகின் 
றது . 

27. திருஷ்டிருத்தன்மையால்உபயோகமாகலின் , 
அப்பொழுதே திருசியத்தன்மையை யடையாவாம் . 
காலாந்தரத்தில் திருசியத்தன்மை யெனின் , திருஷ்டி 
ருத்தன்மை இச்சிக்கப்படுவ தின்று . 

கூறிய நியாய பலத்தால் மமத்துவா திகளும் 
அநாத்ம தர்மங்களாயிருக்க ; அவற்றிற்கு அநாத்மத் 
தன்மையால் வியவ ஹார மிருத்தலின் , நான் என்னும் 
ரூபத்திற்கோ பிரத்தியக்காத்ம சம்பந்தித்தன்மை 
யாற் பிரசித்தியாகலானும் . அஹம் பிரஹ்மாஸ்மி 
என்னுஞ் சுருதியானும் , அநாத்ம தர்மத்தன்மை 
அயுக்தம் எனின் , அற்றன்று.- 

28 . நான் பிரஹ்மம் என்னும் வாக்கியத்தால் 
நான் என்னும் தர்மம் அபின்ன மெனின் , நான் 1 
கௌரன் என்னும் வாக்கியத்தால் வியபிசாரமாகலின் , 
அவ்வாக்கியம் அதை நிவர்த்திக்கின்றது . 

எங்ஙனம் வாக்கியம் அதனை நிவர்த்திக் . 
கின்ற தெனின் , கூறப்படுகின்றது .- 
+ யுகபத் - ஏககாலம் . 
1 கௌரன் கனமுடையன் . 


இரண்டாம் அத்யாயம் . 


47 


29 , யாதொரு இந்த ஸ்தாணு புருஷன் என் 
னும் (சாமானாதிகரண்யம் ) புருஷ ஞாநத்தால் ஸ்தாணு 
ஞாநம் ( பாதிக்கப்படுவது ) போன்று , பிரஹ்மமா யிருக் 
கின்றேன் என்னும் ஞாநத்தால் சர்வ அஹம் புத்தியை 
நிவிர்த்திக்க. 

அஹம் பரிச்சேதம் வியாவிருத்திக்கு 
மிடத்து , வியாவிருத்த மின்றிய துவைத 
சமூகங்களுள் ஒன்றும் எஞ்சுவ தின்று , 
இரண்டாவதன் சம்பந்தம் அதன் மூலமாக 
லின் . இதனால் கூறப்படுகின்றது .- 
30. அஹம் ( நான் என்னும் ) புத்தி நிவர்த்தி 

மிடத்து , மம ( எனது என்னும் ) புத்தி லயமடை 
கின்றது ; அது ( மம புத்தி ) அஹம் பீஜத்தால் சித்திக் 
கின்றது . அந்தகாரம் நீங்கின் , சர்ப்பம் யாண்டு ? 

தாத்பர்ய திருஷ்டாந்த அம்சம் , அறி 
வுறுத்தற்பொருட்டுத் திருஷ்டாந்தம் வியாக் 
கியானஞ் செய்யப்படுகின்றது . 

31 , அந்தகாரத்தால் அமிழ்த்தப்பட்ட சித்த 
முடைய புருஷன் , பிராந்தியால் ரஜ்ஜுவின்கண் சர்ப் 
பத்தைப் பார்க்கின்றான் ; அதனால் பிராந்தி யின்றி 
மாலையின்கண் உரகம் பார்ப்பதில்லை . 

அநுவிருத்த மின்மையானும் ; அஹங் 
காரம் ஆத்ம தர்ம மன்றாம் .- 

32. அஹங்கார தர்மம் ஆத்மாவிற்காயின் , 
சுஷுப்தி மோக்ஷங்களிலு மிருக்க. எதனால் இரு 
ப்ப தில்லை . அதனால் , இந்த நான் அந்நியத்தினதே 
யாம் . 


48 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


ஆத்ம தர்மத்தன்மை அங்கீகரிக்கின் , 
அபரி ஹார்ய தோஷமும் வரும்.- 

33 . அஹங்காரம் ஆத்ம தர்மமாயின் , அது 
ஞாநம் போன்று நித்தியத்தன்மையை அடையும் . நித் 
தியமாயின் , மோக்ஷ சாஸ்திரங்கள் நிச்சயமாக வியர்த் 
தத்தை யடையும் . 

ஸ்வாபாவிக தர்மத்தன்மையை அங்கீகரிக் 
கினும் , மாமுதலிய பழம் போன்று பரி ஹார 
முண்டாகின்ற தெனின் , அற்றன்று . 

34 . மா ( ம்பழம் ) முதலியன பரிணாமியாக 
லின் , வேறு குணத்தின் ( பிராப்தியில் ) குணம் நஷ்டமா 
கின்றது . பிரஹ்மமே அவிகாரி ; அதன் ( தர்மம் 
நசிப்பது ) அன்று ; திருஷ்டா என்னுஞ் சுருதியான் . 

அஹங்காரம் , ஆவிர்ப்பாவ திரோபாவ 
மாகலின் , அதன் தர்மிக்கும் அநித்தியத்தன் 
மை பிராப்தமாம் .- 

35. உத்பத்தி நாச முடைய அஹங்காரத்தின் 
ஸ் திதியால் , ஆத்மா, அநித்தியத்தன்மையை யடை 
யும் . தர்மங்கள் ஆவிர்ப்பாவ திரோபாவமாய்த் தர்மியை 
விகாரஞ் செய்கின்றன . 

அநித்தியத்தன்மை யிருக்க. எதனை நிந் 
திப்போம் ? பிரமாண உபபன்னமாகலின் . 
எனின் , அற்றன்று .-- 

36. குசாக்கிரீய புத்தியால் ஆத்மாவினது 
ஸ்வத சித்த சதா நாச மின்றிய சாக்ஷித்தன்மையைக் 
கடம் போன்று தள்ளுதற்குச் சமர்த்த மன்று , 


( 


இரண்டாம் அத்யாயம் . 


49 


யின்மை 


இந்த ஹேதுவினானும் அஹங்காரத்திற்கு 
ஆத்ம தர்மத்தன்மை 

நிச்சயஞ் 
செய்க . -- 
37. ஆத்மாவிற்கு 

அஹங்காரம் 

பிரமாணங் 
களால் அறியப்படுதலினாலும் , கடாதி போன்று ( ஆகின் 
றது ) . எதனால் , பிரமாணங்களின் (சித்திக்குப் பூர்வம் 
ஆத்மாவின் ) சித்தியாம் . அந்தப் பிரமாணங்களால் எங் 
ஙனம் ஆத்மா சித்திக்கின்றது ? 

தர்ம தர்மிகட்குப் பரஸ்பரம் விருத்த ரூப 
மாகலின் , பொருத்த மின்று.- 

38. தர்மியும் விருத்தமாகலின் , திருசிய குன 
சம்பந்தம் இன்று . வாயுவால் அசைக்கப்படாத ஜ்வா 
லையை யுடைய அக்கிநியைச் சைத்தியம் சம்பந்திப்ப 
தின்று . 

ஆகலின் , 1 விஸ்ரப்தம் அங்கீகரிக்க .-- 
39. திருஷ்டிருத்தன்மையும் திருசியத்தன்மை 
யும் ஒன்றன்கண்ணே ஒரு காலத்து ஒரிடத்து 
மில்லை . திருசியமாய ஞாநத்தால் திருஷ்டா , திருசிய 
மன்று ; திருசியத்தால் , திருஷ்டிரு திருசிய மன்று . 

சர்வ வியவ ஹார லோபமும் அடையும் . 
எதனால் .- 

40. திருஷ்டாவாய ஆத்மாவும் , திருசியமாய புத்தி 
யால் கர்மத்தன்மையை அடையுமாயின், ( அப்பொழுது 
யௌக பத்தியம் ( வரும் . திருஷ்டாவாகலின் , இரண் 
டற்கும் ) திருசியத்தன்மை யின்று . ( ஆத்மா திருசி 


| விஸ்ரங்தம் - ஸ்வயம் கல்பிதம் , 

7 


50 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


யத்தால் அறியப்படுமாயின் ) சுருதியும் வியர்த்தத்தை 
யடையும். 

எதனால் ? எக்காரணத்தால் . 
41 . லோப மின்றிய திருஷ்டிக்குத் திருசியத் 
தன்மை யின்று . திருசியத்தன்மை யிருக்குமாயின் , 
திருஷ்டிருத்தன்மை யாங்ஙனம் ? (திருசியத் தன்மை 
திருஷ்ட்ருத்தன்மை ஒன்றற்கு ) இருக்கின்ற தெனின் , 
திருசிய மின்றித் திருக் கொன்றே யிருக்கும் ; அல்லது 
சாக்ஷி யின்றிய ஜகத் திருக்கும். 

உரைத்த யுக்தியைத் திடஞ் செய்தற்கு 
ஆகம் உதாஹாணங் கூறப்படுகின்றது . - 

42. ஆத்மாவி னின்றும் அந்நியமாய வெல்லாம் 
ஆர்த்தம் ( நாசம் ) , அல்லது , ஈதன்று ஈதன்று என 
நிர்க்குணப் பிரஹ்மத்தைப் பன்முறை கூறுகின்றது . 
எங்ஙனம் சுருதி உபேக்ஷிக்கின்றது ? 
43 , மஹாபூதங்கள் அஹங்காரம் 

என்னும் 
இவை க்ஷேத்திரமென்று கூறப்படுகின்றன . வில்வேல் 
வரரது மதத்தானும் திருசிக்குத் துவைத சம்பந்த 


மின்று . 


பிரகிருத 


இப்பொழுது 

அர்த்த 
உபசம் ஹாரஞ் செய்யப்படுகின்றது .- 

44. இங்ஙனம் இந்த மித்தையா சித்தமாயும் , 
அநாத்மாவாயும் , மோஹ மூலமாயும் , துர்ப்போத 
மாயுமுள்ள த்வைதம் யுக்திகளால் , ஆத்மாவி னின் 
றும் பிருதக் கென அறியத்தக்கது . 

எதனால் துவைதத்திற்கு மித்தியா சித்தத் 
தன்மை எனின் , 


T 


இரண்டாம் அத்யாயம் . 


51 


| 


45. ஆத்மாவி னின்றும் அந்நிய வஸ்துக்கட்கு 
வேறாக ( சத்தை ) இன்று ; ஆத்மாப் போன்று ஆத்மத் 
தன்மையானும் , (சத்தை ) இன்று ; ஆகலின் , அஹங்கா 
ராதி , ஆத்மாவினிடத்திற் கற்பிதமே யாம் . 

ஆகலின் , அஞ்ஞாத காரியம் இது .- 
46 , திருசியம் சப்தா திக ளென்று நிச்சயம் . திரு 
ஷ்ட்ருவும் நிர்க்குணம் பிரஹ்மம் ( என நிச்சயம் ). 
அஹங்காரம் அவ்விரண்டையும் தரித்து , ஆத்மாவி 
னிடத்திற் பிராந்தியைச் செய்கின்றது . 

அதனானே , இந்த அபின்ன ஆத்மாவிற் 
குப் பேத புத்தி . 

47. ஒரே திருக்கு , சர்வ பூதங்களிலும் திருசி 
யங்களால் அநேகம் போன்று விளங்குகின்றது ; ஜல 
ஆதார பேதத்தால் - மயூக சிருக்வியின் பேதம் 
போன்று . 

உரைத்த பொருளின் பிரதிபத்தியின் 
பொருட்டுத் திருஷ்டாந்தம் .- 

48. எங்ஙனம் ஒருவனுக்கு அந்நிய கல்பனத் 
தால் மித்துருத்தன்மை , உதாசீனத்தன்மை , சத்து 
ருத்தன்மை , அங்ஙனமே அபின்ன சித்திற்கு , அந்தக் 
கரண ஆசிரயம் பேதம் . 

49. எங்கனம் ஜலபாத்திரங்களால் , சூரியனது 
பிரதிபிம்பரூபக் கிரகணம் சர்வப்பிரகாரத்தும் (உண் 
டாகின்றதோ ) , அங்கனமே ஆத்மாவிற்குப் புத்தி 


+ மயூகம் - கிரணம் ; சிருக்வி - மாலையை யுடையவன் 
( சூரியன் ) . (இரணமாலை யுடையவன் என்பது பொருள் ) . 


52 

நைஷ்கர்ம்ய சித்தி . 
களால் அதன் கிரியையின் அடைவும் , அதன் ஆகிருதி 
யின் அடைவும் , அதன் தேசத்தின் அடைவுமாம் . 

விருத்த தர்மங்கட்கு ஓரிடத்தில் பொரு 
த்த மின்மை யின்று . காரணம் என்னை ?. 

50. கற்பிதங்கள் அவஸ்துவாகலின் , ஓரிடத்தி 
லும் பொருந்தும் ; (காமுகன் - சந்நியாசி - நாய்கட்கு ) 
போக யோக்கியம் , சுத்தம் , நல்ல ரசமுடையது என்று 
ஒரே ஸ்திரீ தேஹத்திற் றோற்றுவது போன்று . 

இந்தக் கிரியா காரக பல ரூப ஆபாசம் 
கிஞ்சிற்றும் பரமார்த்த வஸ்துவை ஸ்பரி 
சிப்ப தின்று ; அது மோஹ மாத்திர உபா 
தான மாகலின். 

51. இரண்டாவது வஸ்துக்க ளில்லா திருப்பினும் 
மித்தியா அபிமான மாத்திரத்தால் , ஸ்வரூப ரூப ஆத் 

லோகத்தவர்கள் * சோமசர்ம பிதாப் 
போன்று வஞ்சிக்கின்றனர். 


மாவை , 


t அநேக விடத்துப் புஜிப்பவனாயும் , பிக்ஷை வாங்குபவ 
னாயும் , மிகுந்த தரித்திர முடை யவனாயு மிருந்த ஒரு பிரஹ்மச் 
சாரி , பஞ்ச சாலத்தில் ஒருகைச் சத்துமாவைக் கையில் வைத்து 
மூடிக்கொண்டு துக்கத்தால் ஒரு பர்வதத்தின்கண்ணுள்ள விரு 
க்ஷத்தின் நிழலில் படுத்துக்கொண்டு இங்கனம் மனோரதம் 
செய்தான் : -- 

கையிலுள்ள சத்துமாவை விட்டு , அச் சத்துமாவால் சில 
பசுக்களை விலைக்கு வாங்கி விருத்தி செய்வேன் ; அவையும் ஐந் 
தாறு வருஷங்களில் அநேகங் கன்றுகளை யீனும் ; அவற்றால் 
யதேஷ்டஞ் செய்வேன் ; அதனால் , தன தான்யாதி யெல்லாம் 
உண்டாம் ; அவற்றால் , தாசன் தாசி முதலியவர் இருக்கும் அநேக 
வீடுகளைச் சம்பாதிப்பேன் ; இவ்விதச் சம்பத்தைப் பார்த்து மிகு 


இரண்டாம் அத்யாயம் . 


53 


வஸ்துவின் யதார்த்தத்தை அறியாமை 
யாய படலத்தால் மறைக்கப்பட்ட நேத்திர 
முடையவனாய் .- 

52 . நல்ல புருவம் , நல்ல நாசி , நல்ல முகம் , நல்ல 
நேத்திரம் , சுந்தரம் , ஆச்சரியம் ஆகிய இவைகளையுடை 
மையின் , ரமித்தற்கு யோக்கியம் எனக் கற்பனாமாத்திர 
நல்லமோ ஹத்தால் அசுசியை ஆலிங்கனஞ்செய்கின்றான் . 
விடவேண்டு மென்னும் இச்சையுடைய 

சர்வ 
அநர்த்த சமூகத்தினது மூலம் அஹங்காரமே . அத 
ற்கு ஆத்ம , அநாத்ம சம்பந்தமாகலின் . பரமார்த்தமாக 
வோ , ஆத்மாவிற்கு அவித்தை அவித்தையின் காரியங்க 


ந்த யோக்கியதை யுடைய ஒருவன் தன் கந்நிகையை எனக் 
குக் கொடுப்பான் ; பின்னர் விதிப்பிரகாரம் கிரஹஸ்த தர்மத் 
தை யனுசரிப்பேன் ; அதனால் வம்சத்தை விர்த்தி செய்யும் 
புத்திரனைப் பெற்று , சோம சர்மா என்று அவனுக்கு நாமஞ் 
சூட்டுவேன் ; பின்னற் குடும்ப சௌக்கியத்தை அனுபவிக்குஞ் 
சமயத்தில் , அழுதுகொண்டு மாதாவி னிடத்தில் வரும் சோம 
சர்மாவை , தன் காரிய பரவசத்தால் ஆதரிக்காது செல்லும் 
என் பார்யையைப் பார்த்து , புத்திர நிமித்த கோபத்தால் அவளை 
அடிப்பேன் ” என்று இவ்வாறு சிந்தித்துக் கையை ஓங்கி 
னான் . அதனால் , பிக்ஷாபாத்திரம் இரண்டு துண்டாக விழுந்தது ; 
சத்துமாவும் வாயுவின் வேகத்தால் எத்திசையும் சிதறிப்போ 
யிற்று . அதன் பின் அஹோ! கஷ்டம் ! நஷ்டமானேன் !! 
மந்த பாக்கியன் நான் ! எனது சத்துமாவும் போய்விட்டது 
என் செய்வேன் !! என்று எழுந்து புலம்பினான் . 

இது திருஷ்டாந்தமாகக் கூறப்படுகின்றது என்று இதற்கு 
வியாக்கியானமாய சந்திரிகையில் ஸ்ரீமத் அநுபமஞாந விபவ 
ஞானோத்தம மிர்ரரவர்களால் வரையப்பட் டிருக்கின்றது . 


; 


54 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


ளோடு சம்பந்தம் , இருந்தது மின்று , இருக்கின்றது 
மின்று , இருப்பது மின்று ; அது நஷ்ட மின்றிய திரு 
ஷ்டி ஸ்வபாவமாகலின் , 

53. திருசியங்களோடு கூடிய அந்தக்கரணம் 
அந்தத் திருசியங்களின் திருஷ்டா வாகின்றது ; திருஷ் 
டாவோடு கூடிய அந்தக்கரணம் திருசியமாகின்றது . 
அஹம் விருத்தியால் , இரண்டும் சம்பந்தம் . அதன் 
நாசத்தில் , ஆத்மாவிற்கு அத்வைதம் (சித்திக்கின்றது ). 

ஈண்டுச் சிலர் , பாதொரு இவ் வந்வய வியதிரேகங் 
களால் அநாத்மரூபமாக அஹங்காரம் வாக்கியார்த்தப் 
பிரதிபத்தியின் பொருட்டு நீக்கப்பட்டது , அவ்விது விபரீ 
தார்த்த முடையதே ; எதனால் நான் பிரஹ்மம் என்பது 
பிரஹ்ம அஹம் பதார்த்தங்கட்குச் சாமானாதிகரண்யம் 
கேட்கப்படுதலின் , அநாத்மார்த்தத்தோடு சாமானாதி 
கரண்யம் அடையும் , பிரத்தியக் காத்மாவினிடத்து 
அதன் விருத்தி கூறவேண்டும் என்று சங்கிக்கின்றனர் . 
அது கூறப்படுகின்றது ; பிரசித்த லக்ஷணை குண 
விருத்தி. 

54. சுழுப்தியி னின்றும் எழுந்தவனும் நான் 
அறியா திருந்தேன் என்று கூறுகின்றான் . அதனால் , 
இரும்பு சுடுகின்றது என்னும் பிரதீதி போன்று ( அஹம் 
சப்தத்திற்கு முக்கியார்த்தத்தில் வேறுபிரமாணவிரோத 
மிருத்தலின் , முக்கியார்த்த சம்பந்தி ) பரமாத்மாவின் 
லக்ஷணம் ( லக்ஷணா விருத்தியால் கூறப்படுகின்றது ). 

பிரத்தியக்காகலானும் , அதிசூக்ஷமமாக 
லானும் , ஆத்ம திருஷ்டி அநுசீலனத்தானும் கடாதி 
விஷய விருத்தியை விட்டு அஹம் விருத்தியால் அநந்தி 
யங் கூறப்படுகின்றது . 


இரண்டாம் அத்யாயம் 


55 


56. ( அஹங்கார மிருப்பின் , அஃது ) ஆத்மா 
வோடு அவிநாபாவம் அடையும் ; அல்லாக்கால் ? லயத் 
தை அடையும் ; வேறு ( மூன்றாவது ) பக்ஷ மின்று . இத 
னால் ( ஆத்மா ) அஹம் சப்தத்தால் கூறப்படுகின்றது . 

எவ்வித வஸ்து லக்ஷயம் .- 
51. நாமாதிகளி னின்றும் அந்நியம் பூமா ; ( அது ) 
நிஷ்களம் , அகாரகம் , அக்கிரியம் . அதுவே ஆத்மவான் 
கட்கும் ஆத்மா ; அதுவே நமக்கு ஸ்வயம் சித்தம் . 

அஞ்ஞாரத்தினின்று முண்டாய புத்தியாதி கர்த் 
திருத்துவ உபாதியை யுடைய ஆத்மாவைக் கிரகித் 
தே , அந்வய வியதிரேகங்களால் நான் சுகி துக்கி என் 
னும் அஹங்காராதிக்கு அநாத்ம தர்மத்தன்மை கூறப் 
பட்டது ; கேவல ஆத்மா அங்கீகரிக்கின் , அசக்கிய 
மாகலானும் , பலமின்மையானும் . இப்பொழுது அவித் 
தியா பரிகற்பித சாக்ஷித்தன்மையை 

சாக்ஷித்தன்மையை அங்கீகரித் 
துக் கர்த்திருத்துவாதி சமஸ்த பரிணாமப் பிரதிஷேதத் 
தின்பொருட்டுக் கூறப்படுகின்றது.- 

58. அவ்விந்த லோப மின்றிய முக்கிய தர்சன 
முடைய ஆத்மா, சர்வ புத்தியின் நிருத்தமாய ஜடத் 
தன்மையைப் பாரா திருப்பினும் , பார்க்கின்றது . ( தான் ) 
ஸ்திரம் , அஸ்திரத்தைப் ( பார்க்கின்றது ). 

அற்றேல் , சர்வ சித்தாந்தங்கட்கும் தன் திருஷ்டி 
யபேக்ஷையாற் பொருந்துதலின் , பரஸ்பர திருஷ்டி 
யபேக்ஷையாலும் சித்தி யின்மையின் , ஓரிடத்தும் வில் 
வாசம் பார்ப்ப் தின்று ; சர்வ தார்க்கிகர்களாலும் , தூஷிக் 
கப்படாமலும் , சமர்த்தனஞ் செய்யப்படாமலும் இரு 
ப்பதின்று . இதனால் சர்வ தார்க்கிக உபத்திரவ நிவர்த்தி 


56 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


க்கு மார்க்கம் சம்பவிப்ப தின்று ( எனின் ) , கூறப்படுகின் 
றது . அநுபவ மாத்திர சரணமாகலின் , சர்வ தார்க்கிக 
பிரஸ்தானங்கட்கு ஸ்வ கபோலக் கற்பிதத்தாற் சம்பா 
விக்க . அது கூறப்படுகின்றது . 

59. இப் பிரயனத்தை உத்தேசித்துத் தர்க்க 
ஜ்வர அதிசயப் பிரியர்கள் , அமுகமாகலின் அமுக 
மாகலின் என்னும் ஹேது சமூகங்களால் பரஸ்பரம் 
மோஹஞ் செய்கின்றனர் . 

இவ்விடத்தும் சங்கிக்கின்றனர் . அநுபவ 
ஆத்மாவிற்கும் விகாரம் அங்கீகரித்தவிடத் 
தும் , அங்கீகரியா விடத்தும் தோஷமே. எத 
னால் ? கூறப்படுகின்றது .- 

60. வர்ஷ ஆதபங்களால் ஆகாயத்திற் கென் ? 
அவ்விரண்டன் பலம் சர்மத்திடத்தே. சர்ம உவமையா 
யின் , அஃது அநித்தியமாம் , ஆகாச துல்லியமாயின் , 
அப்பிரமாத் திருத் தன்மையாம் . 

61 , ( கடாதி விஷய ) ஞாத உத்பத்தியில் ஆத்மா 
விகாரமாயின் , அநித்தியத்தன்மை வரும் ; ஆத்மா அவி 
காரமே யாயின் , பிரமாத் திருத்தன்மை பொருத்த 


மின்று . 


இதற்குப் பரிஹாரம் . - 
62 . புகை 

உபரச் செல்லுமிடத்து , ஆகாசம் 
பேத கின்றதா ? 

அல்லது , 

பேத 
தின்றா ? பேத மடைவ தின்றாயின் , உயரச் செல்வ 
தின்று ; பேத மடைகின்ற தெனின் , இதற்குப் பேதஞ் 
செய்வது யாது 

? 


மடை 


மடைவ 


இரண்டாம் அத்யாயம் . 


57 


என்னு மிதன் பிரதிபத்தியின் பொருட்டுக் 
கூறப்படுகின்றது .- 

63. விகார மின்றிய ஆத்மாவிற்கு அஹம் புத் 
திப் பிராந்தியால் போத்திருத்தன்மை கூடும் ; ஓடம் 
ஓடும் ( நிமித்த ) ப்ராந்தியால் , தீரத்திலுள்ள ஸ்திரமான 
விருக்ஷங்களினிடத்து ஓடுந்தன் கற்பிப்பது 
போன்று , 

உரைத்த அர்த்த ஆவிஷ் காணத்தின் 
பொருட்டு வேறு திருஷ்டாந்தக் கிரஹ 


ணம். 


64 . எங்ஙனம் ஜாத்தியமணியின் காந்தி , கடா 
திகளினுடைய சந்நிதி அசந்நிதானங்களில் , சுத்தமா 
யும் , நிச்சலமாயும் , பாஸ்வரமாயும் , அவிக்கிரியமாயு 
மிருக்கின்றது . 

இத்திருஷ்டாந்தத்தின்கண் இவ் வம்சம் 
காத்பர்ய மென்று அறிவுறுத்தற்பொருட் 
டுக் கூறப்படுகின்றது. 

65 , எவ் வவஸ்தையிலுள்ள காந்தி , விளக்குகின் 
றது என்று கூறப்படுகின்றது , மீண்டும் அவ் வவஸ் 
தையிலுள்ள அதுவே கடாதிகளினுடைய அசந்நிதான 
த்தில் விளக்க வில்லை என்று கூறப்படுகின்றது . 

அவ்விடத்தும் 
63. அது போன்று பரமாத்மா பிரகாசமாயினும் , 
புத்தி விருத்திகளின் சந்நிதி அசந்நிதானங்களில் , 
அவிக்கிரியமே , சர்வ புத்தியை விளக்குகின்றது . 

67. இவ் வாத்மாவிற்குத் தன்னிடத்துப் பிரகா 
சக் கிரியை ஒன்று மின்று ; இவ் வாத்மாவிற்கு அந்தக் 

8 


58 

நைஷ்கர்ம்ய சித்தி . 
கிரியை 

உபசாரத்தால் பிரகாம்யத்தின் சந்நிதியா 
லுண்டாகின்றது . 

இது சாங்கியமத சித்தாந்த. மென்று சங் 
கை செய்யற்க, எதனால் .- 

68. எங்ஙனம் விசுத்தமான ஆகாசத்தினிடத்து 
மேக மண்டலம் சஹசமாகவே உத்பத்தியாகி லயத்தை 
யடைகின்றது , அங்ஙனம் ஆத்மாவினிடத்து ஈண்டுச் 
சர்வ ஜகத்தும் (உண்டாகி லயத்தை யடைகின்றன ) . 

ஆகலின் , இது கூடஸ்தம் ; (இதனை ) த்வை 
தம் அற்பமும் ஸ்பரிசிப்பதின்று , எதனால் .-- 

69. சப்தாதி ஆகாரமாய் விளங்கி க்ஷணத்தில் 
நாச மடையும் புத்திகளில் நித்தியமாயும் ஒரேகாலத் 
தில் அறிவதாயு முள்ள ஆத்மா வொன்றே சைதந்ய 
ரூபத்தால் அஹோராத்திரம் வியாபித் திருத்தல் 
போன்று (பார்க்கப்படுதலின் துவைத சம்பந்த மின்று ) . 


இங்ஙனமாயின் , புத்திக்குப் பரிணாமித் 
தன்மை பொருந்தும் .- 

70. எதனால் பூத பவிஷ்ய வர்த்தமான சர்வ கோ 
சரமான விஷயங்களை ஆத்மா போன்று ஒரே காலத்தில் 
அறிய வில்லை . அதனால் இப்.புத்தி பரிணாமியாகும் . 

அதனானும் , இது சித்தம் . 
71 , நிர்மல அவிக்கிரிய ஸ்வப்பிரகாச ஆத்மா 
பார்க்கும் புத்தியைக் குறித்துப் பார்ப்ப தின்றியதாயும் , 
கேட்பதைக் குறித்துக் கேட்ப தின்றியதாயும் , இச்சிப் 
பதைக் குறித்து இச்சை யின்றியதாயும் , 


இரண்டாம் அத்யாயம் . 


59 


72. ஆத்மா துவேஷிப்பதைக் குறித்துத் 
துவேஷ மின்றியதாயும் , கோபிப்பதைக் குறித்துக் 
கோப மின்றியதாயும் , துக்கியைக் குறித்துத் துக்க 
மின்றியதாயும் , சுக முடையதைக் குறித்துச் சுக 
மின்றியதாயும் , 

73 , மோஹ முடையதைக் குறித்து மோஹ 
மின்றியதாயும் , கற்பிப்பதைக் குறித்துக் கற்பனை யின் 
றியதாயும் , ஸ்மரணஞ் செய்வதைக் குறித்து ஸ்மர 
ணஞ் செய்வ தின்றியதாயும் , நித்திரை செய்வதைக் 
குறித்து நித்திரை செய்வ தின்றியதாயும் . 
74 . 

சர்வாகாரத்தைக் குறித்து நிராகாரமாயும் , 
ஸ்வார்த்த மின்றிய புத்திராதிகளைக் குறித்து அபரிஸ் 
பந்த ஸ்வார்த்தமாயும் , முக்காலத்தி லுள்ளதைக் குறி 
த்து முக்கால மின்றியதாயும் , க்ஷணத்தில் நாச மடைவ 
தைக் குறித்துக் கூடஸ்தமாயும் , 

75. அத்வய ஆத்மா சாபேக்ஷை யுடையதைக் 
குறித்து நிரபேக்ஷமாயும் , 

வெளியைக் குறித்துப் 
பிரத்தியக்காயும் , சாவதியைக் குறித்து நிரவதியா 
யும் , சர்வ தேஹங்களிலும் பார்க்கப்படுகின்றது . 

இக்காரணத்தானும் இவ்வர்த்தத்தை நிச் 
சயிக்க.- 

76. ஆத்மா துக்கியாகுமாயின் , துக்கிக்குச் 
சாக்ஷி யாதாகின்றது ? எங்ஙனம் துக்கிக்குச் சாக்ஷித் 
தன்மை அயுக்தம் , அங்கனமே சாக்ஷிக்கும் துக்கித் 
தன்மை அயுக்தமாம் . 

பூர்வத்தின் வியாக்கியானார்த்தமே கூறப் 
படுகின்றது. 


60 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


யின்று ; 


பிரமாண , 


77. துக்கித்தன்மை யின்றி விகரரித்தன்மை 
விகாரிக்குச் 

சாக்ஷித்தன்மை யாங்ஙனம் ? 
( ஆத்மா ) விகாரமுடைய ஆயிரம் புத்திக்குச் சாக்ஷி . 
இதனால் நான் அவிக்கிரியன் . 

இங்கனம் சர்வமும் வியபிசார மடையு 
மிடத்து ஆத்ம வஸ்துவே வியபிசார மின் 
றிய தென்று அநுபவத்தால் வியவஸ்தாபித் 
தற்பொருட்டுக் கூறப்படுகின்றது .-- 
78 . 

பிரமாணசதிருச விருத்தி 
களில் ( வியபிசாரம் வருமிடத்து ) இவற்றின் அநுயாயி 
யாய சாக்ஷிரூப வெனக்கு நாச மின்று , யாது என்னி 
னின்றும் அந்நிய ரூபமாக விளங்குகின்றது ; அது 
க்ஷணத்தில் நாச மடைவதேயாம் . 

79. கடத்தின் உத்பத்தி ஸ்திதி லயங்களில் எங் 
நனம் ஆகாயத்திற்கு உத்பத்தி ஸ்திதி லயங்களிலவோ , 
அங்ஙனமே புத்தியின் ( உத்பத்தி ஸ்திதி லயங்களில் ) 
எனக்கு மின்று . 

துக்க அவற்றின் சம்பந்தங்களும் 
பிரத்தியக்ஷமாகலின் , இது சிரத்தை மாத் 
திரத்தால் கிரகிக்கத் தக்க தன்று.- 

80. எங்ஙனம் தண்டியைத் தண்டத்தோடு ( சம் 
பந்தமில்லாத ) திருஷ்டா பார்க்கின்றான் , அங்ஙனம் சுக 
துக்காதி சம்பந்த முடைய புத்தியை ( அவற்றோடு ) சம் 
பந்த மின்றிய சாக்ஷி ( பார்க்கின்றது ). 

இவ் வேதுவானும் புத்திக்குப் பரிணாமித் " 
தன்மை பொருந்தும் 

81. இப் புத்தி ( ஆந்தா ) 6 ச்சுக (பாஹ்ய ) கடா 
திகளோடு சம்பந்திக்கின்றது , அவற்றை அறிகின்றது ; 


சுக 


இரண்டாம் அத்யாயம் . 


61 


அப்பொழுதே அந்நியத்தை அறிவதின்று . இதனால் 
புத்தி விகாரியாம் . 

இப் புத்திக்கு க்ஷணத்தில் நாச மடையுந் 
தன்மை சித்தித்தலின் , ஸ்வயமே ஆத்மா சா 
க்ஷியாகின்றது . கூடஸ்த ஞாந மின்றிப் புத் 
திக்கே ஆவிர்ப்பாவ திரோபாவாதி சித்தி 


யின்று . 


82. நித்தியமாயும் ஒரே காலத்தில் அறிவதாயு 
முள்ள ஆத்மாவால் வியாபிக்கப்பட்டே பரிணாமி ரூப 
புத்தியின் ஸ்வரூபம் ஷட்பாவ விகாரத்தை யடைகின் 
றது . எங்ஙனம் ஆகாசத்தால் (வியாபிக்கப் பட்டே ) 
அங்குரம் (உத்பத்தியாகின்றது .) 

சத்ரூப ஆத்மாவிற்கும் அவிகாரித்தன் 
மையில் யுக்தி (கூறப்படுகின்றது ) .- 

83. ஸ்மிருதி ஸ்வப்ந சாக்கிரங்களில் புத்தியின் 
ஒரு பிரத்தியயமும் ஆத்மாவால் வியாபிக்கப் படாம 
லிருப்பதில்லை. இதனால் ஸ்வயம் சைதந்ய ரூப ஆத்மா 
நித்தியமும் அவிகாரியாயு மிருக்கின்றது . 

இங்கனம் அந்திய ரங்கீகரித்த பிரக்கிரி 
யையின் பிரஸ்தானத்தால் சர்வ விகாரமு 
மின்றிய ஏகாத்மத்தன்மை யுக்திகளால் 
கூறப்பட்டது ; இப்பொழுது சுருதி சம்பந் 
தப் பிரக்கிரியையை அவலம்பித்துக் கூறப் 


படுகின்றது . - 


84. அல்லது , சைதந்திய ரூப இவ்வாத்மாவிற் 
குப் பரிணாம அங்கீகார மிருக்கட்டும் . ( ஆயினும் ), கூட 
ஸ்த ரூபமாகலின் , இது தண்டத்தின் கோணற்றன்மை 
ஜலத்தில் (தோன்றுவது ) போன்று மித்தையே யாம் . 


62 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


85 . இங்ஙனம் ( ஷட் ) பாவ விகாரங்கள் ஆறும் 
நிஷேதஞ் செய்யப்படின் , ஆத்மாவினிடத்து ஈண்டு 
ஒரு தோஷமும் தார்க்கிக சுவானங்களால் அடைவித் 
தற்குச் சமர்த்த மின்று . 

பிரகிருதத்தையே கொண்டு புத்திக்குப் 
பரிணாமித்தன்மையும் , ஆத்மாவிற்கு அபரி 
ணாமித்தன்மையும் , யுக்திகளாற் கூறப்படு 
கின்றன .- 

S6 . விஷய உன்முகமான புத்திகள் விஷயந் 
தோறும் பேத மடைகின்றன. அது போன்று சைதந்தி 
யம் பேத மடைவ தின்று ; எதனால் , அச் சர்வ புத்தி 
யையும் சித்து ப்ரகாசித்தலின் . 

( இது ) தன் சம்பந்தார்த்தத்தின் கண்ணே 
( கூறப்படுகின்றது , ) .-- 

87. ( புத்தி ) சிலவற்றை அறிவது ; இதனானே 
சர்வத்தையும் அறிவ தன்று , புத்தி பரிணாம மன்றே 
னின் , அஃது ஆத்மா போன்று சர்வத்தையும் அறிவ 
தாகும் . 

இதனால் ஆத்மா ஒன் றாகலின் .- 
88 . எது சண்டாள புத்தியை அறிவது ; அதுவே 
பிரஹ்ம புத்தியை அறிவது . அவ்விரண்டின்கண் 
ணும் ஒன்றே ஜோதி ; விஷயமாய பாஸ்ய பேதத்தால் 
அநேகம் போன்று ( தோற்றுகின்றது .) 

எதனால். 
89. இவற்றிற்கு எதனால் அவஸ்தா தேச காலா தி 
பேத மின்று , அதனால் ஜகத் புத்தியின் ஸ்வரூபத் 
தைச் சதா ஒரே ஜோதி பார்க்கின்றது . 


இரண்டாம் அத்யாயம் . 


63 


சர்வ தேஹத்தின்கண்ணும் ஆத்மா வொ 
ன்றாகுமிடத்து , பரமார்த்த தத்துவத்தை 
அறிந்த புருஷனுக்கும் , அறியப்படாத 
தேஹ சம்பந்தத்தாற் சர்வ துக்க மெனின் , 
அற்றன்று. - 

90. எவ் வாத்மாவினிடத்து ஞாநத்திற்குப் பூர் 
வம் தன்னிடத்துள்ளதாக விளங்கப்பட்ட துக்கித்தன் 
மையும் ( நான் பிரஹ்ம மென்னும் ) ஞாநத்தின் பின்னர் 
அசத்தாய்விட்டது ; ( ஆகலின் , பூர்வம் ) அந்நிய தே ஹ 
த்தில் ( இருப்பதென்று ) உண்டான ( துக்கித்தன்மை 
இப்பொழுது ) எங்கனம் நமக்குண்டாம் ? (உண்டா 
காது ) . 

இது தன் மனோ கற்பனை யெனக் கிரக்கிக் 
கற்க ; எதனால் , சுருதியைக் கொண்டிருத் 
தலின் . 

91. அபரிணாமியாய ஆத்மாவிற்கு , அந்தக் 
கரண விருத்தி , சப்தாதி ஆகாரங்களை விளக்குவ 
தாயும் , கொள்ளுதற் றள்ளுதற் றர்ம முடையதாயும் 
இருந்து பாஸ்ய ( திருசிய ) மாகின்றது என்று சுருதி 
கூறுகின்றது . 

இச்சுருதி யாது ? -- 
92. புத்தியால் திருஷ்டியின் திருஷ்டாலாய 
ஆத்மா பார்க்கப்படுவ தில்லை . அரே ! புத்தியின் 
பதியாய விஞ்ஞாதாவை யாரால் அறிதல் முடியும் ? 

எதனால் இவ்வர்த்தம் சர்வப் பிரமாண 
உபடங்கம் , அதனால் இதனினின்றும் வேறு 
விதமாகக் கூறுபவர்கள் பிறவிக் குருடர் 


64 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


வேறு 


போன்று சோக முடையவர்க ளெனக் கூ 

கூறப் 
படுகின்றனர். 

93 , பிறவிக் குருடரின் யானைத் திருஷ்டி போ 
ன்று , குபுத்திகளால் அவ்விவ் அத்வய நிர்விகாரமாய 
பிரஹ்மம் 

பிரகாரமாகக் கற்பிக்கப்படுகின் 
றது . 

பிரமாண உபபங்கு அர்த்தத்தை அசம் 
பவஞ் செய்தலின் , அவர்கட்குச் சோக 
முடையதாந்தன்மை சித்திக்கின்ற தென்னு 
மவ்விது கூறப்படுகின்றது .- 

94. எவ்வெவ் விசேஷணத்தை பார்க்கின்றோம் , 
அதுவது ஆத்மாவிற்கு அன்று ; 

அந்நுவய மின்ன 
யின் , ஆகாசத்திற்குக் கடாதி போன்று . அதனால் 
ஆத்மா நிர்விசேஷணமா யிருக்கின்றது . 

இதனானும் ஆத்மாவிற்குப் பேத சம்ஸ் 
பரிசமின்று ; பேதம் மித்தையா ஸ்வபாவ 
மாகலின் . இதனாற் கூறப்படுகின்றது . 

95. அறிவு ரூப ஆத்மாவி னின்றும் அஹங்கா 
ரத்தோடு இவ்வில்வம் எதனால் கடம் போன்று உத் 
பத்தியாய் நாச மடைகின்றது , அதனால் அது கேசாதி 
போன்று ( பாத்தியமாம் . ) 

விவேகக் கிரகணம் யாது அதுவே சர்வ 
அநுமான வியாபாரத்திற்கும் பலம் . அது 
கூறப்படுகின்றது .- 

96. புத்திக்கு அநாத்ம தர்மத்தன்மை அநுமா 
னத்தால் சித்திக்கின்றது . ஆத்மாவிற்கு அத்விதீயத் 
தன்மையும் ஆத்மத்தன்மையானே சித்திக்கின்றது . 


இரண்டாம் அத்யாயம் . 


65 


* கிருகீத்திரு கிரஹண கிராஹ்ய கிருஹீதி அவற் 
றின் பலரூபமாய பிரஹ்மா முதற் றம்பபரியந்த இச்சம் 
சாரம் அந்நுவய வியதிரேகங்களால் அநாத்ம ரூபமாக 
நிர்மால்யம் போன்று நீக்கப்பட்டது . அங்ஙனமாயினும் , 
சாங்கியர்கட்குப் போன்று இது , ஸ்வத சித்த ஆத்மாவி 
னின்றும் அந்நிய அநாத்மாவாய பிரகிருதி பதார்த்தத் 
தை ஆசிரயிப்பதே யின்று ; பின்னையோ , ஸ்வத சித்த 
மாயும் உத்பத்திலய மின்றிக் கூடஸ்தமாயு முள்ள ஆத் 
மாவின் 

பிரஞ்ஞான மாத்திர சரீரத்தாற் பிரதிபிம் 
பித்த , அவிசாரத்தாற் சித்தித்த ஆத்மாவின் அறியா 
மையின் ஆசிரயமே ; அதற்கு அது உபாதாந மாகலின் 
என்னும் இவ்வர்த்தத்தைக் கூறு மிச்சை யுடையவர் 
கூறுகின்றார் .- 

97. ஞாநத்தை விட்டு அர்த்தங்க ளிருப்பன வல . 
அவைக ளின்றியும் ஞாக மிருக்கின்றது . இங்கனம் 
அநுமானத்தால் புத்தியினின்றும் ஜோதியைப் பின்ன 
மாக விவேகஞ் செய்க . 

எதனால் பிரமாணப் பிரமேய வியவ ஹாரம் , ஆத் 
மாவை அறியாமையின் ஆகிரயமே , அதனால் ஆத்மா 
விற்கு அப்பிரமேயத்தன்மை சித்திக்கின்றது . காரியம் 
தன் காரணத்தை அதிக்கிரமித்து அகாரகமாய அந்நிய 
விடத்து ஸ்திதி பெறுவதே யின்று என்னு மிதனால் 
கூறப்படுகின்றது .- 

93. இப் புத்தி தேஹ கடா திகள் வியவதான 
மனிடவனவே . ஆத்மாவிற்கு ஆத்மத்தன்மையால் அற்ப 
மும் எதனால் வியவதானம் ? (வியவதான மின்றாம் .) 


* பிரமாதா - பிரமாணம் - பிரமேயம் - விஷயஞாநம் . 

9 


66 


நைஷ்காம்ய சித்தி . 


ஸ்வயம் அஸ்புரணரூபமாகலின் . அஸ் 
புரணரூபமும் மோஹ மாத்திர உபாதாந 
மாகலின் .- 


99 . பிரமாணமின்றி இப் புத்தியாதிகளின் சித் 
தித்தன்மை யின்று . அநுபூதிபலார்த்தமாகலின் ஆக் 
மஞ்ஞன் என்ன அபேக்ஷிக்கின்றான் ? 

கூறும் இதரேதராத்தியாச சித்தியின் 
பொருட்டுக் கூறிய வியதிரேக அ.நுவாதம் .- 

100. கட ரூப அர்த்தத்தினின்றும் கடபுத்தியின் 
திருஷ்டா எங்ஙனம் பின்னமோ , அங்கனமே அஹங் 
காரமாய விஷயத்தினின்றும் அஹம் புத்தியின் (திருஷ் 
டாவாய் ) துக்கிக்கும் சைதந்தியத்திற்கும் ( பேதம் .) 

இங்ஙனம் ஸ்வத சித்த பாசித்த இந்த 
ஆத்மாநாத்மாக்கட்கு லௌகிக ரஜ்ஜு சர் 
ப்ப அத்தியாரோபம் போன்று இதரேதர 
அத்தியாரோபம் அவித்தையின் ஆசிரயமே 
என்னு மிது கூறப்படுகின்றது .- 

101. எங்கனம் மேகஞ் செல்வதை மோ ஹத்தால் 
சந்திரனிடத்தில் நிச்சயஞ் செய்யப்படுகின்றது , அது 
போன்று புத்தியின் தர்மமாய சுகித்தன்மை முதலியன 
ஆத்மாவினிடத்து அங்கீகரிக்கப்படுகின்றன . 

102. தீயபுத்தி யுடையவர்கள் அக்கிரியின் தக் 
திருத்தன்மையை எங்கனம் இரும்புக்கு அங்கீகரிக் 
கின்றனர் , அது போன்று ஆத்மாவினது சேதரத்தன் 
மையை மோ ஹத்தால் கர்த்தாவினிடத்து அங்கீகரிக் 
கின்றனர் , 


1 


இரண்டாம் அத்யாயம் . 


67 


இவ் வாத்மாநாத்ம விபாக மெல்லாம் பிரத்திய 
க்ஷாதி பிரமாண மார்க்கத்திற் பதிந்து அவித்தையின் 
ஆசிரயமே ; பரமாத்மாவின் ஆசிரய மன்று . சர்வ அநர் 
த்த காரண இவ்வவித்தை எதனால் நிவர்த்தி எனின் , 
அது கூறப்படுகின்றது .- 

103. அநாதிப் பிராந்தி அவித்தையாம் ; அது துக் 
கத்தின் சமூக விசித்திர சம்சார விருக்ஷத்திற்குக் கார 
ணமாம் ; அதன் பாதம் தத்துவ தர்சனத்தான் . 

அதன் பாதம் தத்துவ தரிசனத்தான் ” 
என்றது , எங்ஙனம் பொருந்துகின்ற தெ 
னின் , இதனாற் கூறப்படுகின்றது ; கோபால 
அவிபால பண்டித பரியந்தம் இதுவே பிர 
சித்தம் .- 

104. பிராந்தியால் உண்டான ஞாநம் பிரமையா 
லுண்டான ஞானத்தால் பாதிக்கப்படுகின்றது . சர்ப்ப 
ரஜ்ஜுவாதி பாதம் போன்று தேஹாதி ஆத்ம புத்தி 
யின் பாதம் . 

ஆத்மா, லௌகிகப் பிரமேய வைலக்ஷண்ய 
மாகலின் , ஈண்டு அறியப்படாததின் அறிவு 
பிரமாண பல மன்று .- 

105. அவித்தையின் நாசமாத்திரமே பல மென்று 
உபசாரமாகக் கூறப்படுகின்றது . அஞ்ஞாத ஞாபகத் 
தன்மை நியாய மன்று ; ஆத்மா ஏகரூப மாகலின் . 

எதனால் பிரமாத்திராதிகள் - ஆத்மாஞ் 
ஞாந மாத்திர உபாதாதங்கள் , அதனால் .-- 

106. திருஷ்டா தர்சன திருசியங்கள் தமது 
சத்தையை அறிவன வல்ல ; பரஸ் பரம் ( அறிவதும் ) 


68 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


கண் 


அன்று . இதனால் இவைகளை அறியுந்தன்மை , வேறு 
சாதனமாம் . 

திருஷ்டிராதியின் அசாதாரண ரூப ஞாப 
கத்தின் பொருட்டுப் புகலப்படுகின்றது . 

107 , பாஹ்ய ஆகார முடையது கிராஹ்யம் . நிச்ச 
யாதி யுடைமை கிரஹணம் . ( இவற்றில் ) அந்வயி 
அஹம் என அறிக , சதா நிச்சயமாய சாக்ஷி ஆத்மா , 

சர்வ காரக கிரியா பல விபாக ரூப சம்சார சூநியம் 
ஆத்மாவாம் ; ஆத்மா காரக கிரியா பல விபாக சாக்ஷி 
யாகலின் . 

அது கூறப்படுகின்றது. 
108. கிரா ஹக கிரஹண கிராஹ்ய விபாகத்தின் 

எது அவிபாகமா யிருக்கின்றது , ( எது ) விடுதல் 
கொள்ளுதல்களின் சாக்ஷி , அது விடுதல் கொள் 
வின்றிய தாகின்றது . 
கிராஹகாதியினிடத்தே , கிராஹகாதியின் 

விபாக சித்தி எதனால் இன்றே 
னின் , அது கூறப்படுகின்றது .- 

109. (கிரஹணாதிகளின் அந்திய தம ) நஷ்ட 
மானது தன் சாதநத்தையும் , தன் நாசத்தையும் தான் 
அறிவ தின்று ; ( தான் ) இன்மையின் . இதனானே அந் 
நியவற்றினது (நாசத்தை அறிவது ) இன்று . அதனால் 
இது அந்நியத்தைச் சாக்ஷியாக வுடையதே . 

கிராஹகாதிக்கு அந்நிய சாக்ஷி பூர்வகத்தன்மை 
சித்தித்தலின் , தன் சாக்ஷிக்கும் அந்நியசாக்ஷி பூர்வகம் 
வருமாகலின் அவஸ்தை எனின் , அற்றன்று ; சாக்ஷி 
அந்திய ஹேதுவை அபேக்ஷியாமையின் ; இதனால் 
கூறப்படுகின்றது .- 


பாவாபாவ 


இரண்டாம் அத்யாயம் . 


69 


பிரிந்து 


110 , அவிக்கிரிய ஆத்மா , புத்தி போன்று அந் 
நியத்தால் சித்தியை அபேக்ஷிப்ப தின்று ; மற்றவற்றால் , 
நிரபேக்ஷத்தை ( ஆத்மாவை ) அபேக்ஷித்தே ஸ்வயம் 
சித்திக்கின்றது . 

எதனால் கிராஹகா திகளின்கண் ஆத்மத் 
தன்மை அவித்தையின் நிமித்தமே , அத 
னால் .- 
111. அந்நுவய 

விய திரேகங்களால் ஸ்வயம் 
அநாத்மாவினின்றும் 

ஜகத்தின் உத்பத்தி 
ஸ்திதி நாசங்களில் எது விகார மின்றி ஞாநரூபத்தா 
னே இருக்கின்றது , அதை (நானாக ) இருக்கின்றே னென 
அறிக ; புத்திராதி நல்வரத்தை அன்று . 

அநாத்மாவாய த்வைத இந்திர ஜாலத்திற்கு , 
ஸ்வயம் சித்த ஆத்ம சைதந்நியத்திற் பிரதிபிம்பித்த 
அவிசார சித்தி யுடைய ஆத்மாவின் அறியாமையி 
னின்று முண்டான இதரேதா ஸ்வபாவ அபேக்ஷ சித்தி 
யாகலானும் , ஸ்வயம் சித்தி யின்மையானும் .-- 

112. ( துவைத இந்திர ஜாலமாய ) தனக்கு ஸ்வ 
யமே ( தன்னானே ) நானாத்தன்மை சித்திப்ப தின்று ; 
ஞான ரூபத்தானும் அன்று . எதனால் இருவித ரூபங் 
களானு மன்று , அதனால் துவைதம் பாதிக்கப்படுதலின் , 
அத்வைதம் சித்திக்கின்றது , 

புகன்ற பொருளின் ஞாந திடத்தின் பொரு 
ட்டுச் சுருதி உதாஹரண உபந்நியாஸம் .- 

113. தித்திய அறிவு ரூபமாகலின் ஆத்மாவிற்குக் 
காரகாதி ( அபேக்ஷை ) இன்று . அஸ்தூலம் இ 
அன்று இது அன்று என்றும் , உத்பத்தியாவ 
தின்று என்றும் சுருதிகள் புகல்கின்றன . 


70 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


ஆத்மாவை அறியாமை மாத்திர உபாதாந 
முடைய கிராஹகாதி இச்சர்வ துவைதப் 
பிரபஞ்சத்திற்கும் ஸ்வயம் 

ஸ்வயம் சித்தித்தற்கு 
சமர்த்த மன்றாகலின் , ஆத்மாவாற் சித்தியும் 
கொள்ளாமையின் .- 
114. ஆத்மாவால் , புத்தி 

தேஹ 

கடாதிகள் 
நிவர்த்திக்கப்படுமாயின் , அவை பரமார்த்தமாக அபாவ 
சமாநமேயாம் என்று அறியத்தக்கன . 

எக்காரணத்தால் நியாயபலத்தால் இங்க 
னம் நிச்சயமாகத் தோன்றுகின்றது . எத 
னால் .- 

115. ஸ்வத சித்தமாயும் , அவிக்கிரியமாயும் , நித் 
தியமாயு முள்ள ( ஆத்மாவின் ) சம்வித்தை ஆசிரயித்துப் 
புத்தியின் ஞானங்கள் சித்திக்கின்றன. அவற்றை 
ஆசிரயித்துக் கடா திகள் ( அபரோக்ஷமாக விளங்கு 
கின்றன ) . 

எதனால் எவ்வித யுக்தியினானும் ஆத்மாவிற்குக் 
காரகத்தன்மையும் , கிரியாத்தன்மையும் , பலத்தன்மை 
யும் பொருந்துவ தில்லை , அதனால் ஆத்ம வஸ்துவின் 
யதார்த்தத்தை அறியாமை மாத்திர உபாதாநமாகலின் , 
ஆகாசத்தின்கண் தூசி , புகை , உமி , நீஹார , நீலாதி 
அத்தியாசம் போன்று உரைத்த ஆத்மாவினிடத்துக் 
கிரியா காரக பல ரூப இச்சர்வ சம்சாரம் அஹம் , மமத் 

யத்த இச்சாதி மித்தியாத்தியாசமே என்று 
சித்திக்கின்றது . இவ்வர்த்தத்தைக் கூறுகின்றார் . - 

116. அஹங்காரத்தின் மித்தியா அபவாதத் 
தால் துக்கியான ஆத்மா , அதனை அறியும் இச்சையால் 


துவ 


இரண்டாம் அத்யாயம் . 


71 


ருதியை அடைந்தது . அச்சுருதியால் 
அன்று என்று கூறப்பட்டது . ( அதனால் ) கேவலமாய் 
இருந்தது . 

அவ்விம் முமுக்ஷவிற்கு சுருதியின் வச 
நத்தால் ஸ்வப்பா நிமித்தம் நீக்கப்பட்ட நித் 
திரை யுடைய புருஷனுக்குப் போன்று , இந்த 
நிச்சிதார்த்தப் பிரமை உண்டாகின்றது . -- 

117. ஆத்மாவினிடத்து அஹங்காரம் இன்று ; 
மமகாரம் இன்று ; ஆத்மா வாகலின் . சதா அநாத்மா 
வின்றியதே . சூரியனிடத்துத் தமம் போன்று என் 
னிடத்து அத்தியாசமும் நிவர்த்தியும் ( முக்காலத்து 
மின்று . 

இங்ஙனம் அறிவு ரூபமாய ஆத்மாவை 
அடைந்தவன் கூறுகின்றான் .- 

118. " எவ்விடத்து இவனுக்கு என்று ஆடம் 
பரத்தோடு சர்வ துவைதத்தை நிஷேதிப்பதாயும் , சம் 
சாரத்தை நிவர்த்திப்பதாயு முள்ள சுருதியையும் 
கேட்க வில்லையா ? 

119. " இதி ஓம் என அறிந்த ஆத்மா, நிஷ்கள 
மாயும் , அகாரகமாயும் , அக்கிரியமாயும் , விரக்தன் போ 
ன்று புத்தியா தியி னின்றும் ( வைராக்கியத்தை யடை 
ந்து ) தன் மகிமையி னிடத்தே யிருக்கின்றது . 

இரண்டாம் அத்யாயம் சமாப்தம் . 


ஸ்ரீமத் குருப்யோ நமோ நம : 

மூன்றாம் அத்யாயம் . 
பிரமிதி , பிரமாண , பிரமேய , பிரமாத்திரு லக்ஷணப் 
பிரஹ்மாதி ஸ்தம்ப பரியந்தமான இச் சர்வமும் மித் 
தியா அத்தியாசமே என்று அநேக உபபத்திகளால் 
கூறப்பட்டது . ஆத்மாவும் ஜன்மாதி ஷட்பாவ விகார 
மின்றிய கூடஸ்த போதமே பென்று ஸ்புடஞ் செய்யப் 
பட்டது . 

மித்தியாத்தியாச கூடஸ்த ஆத்மாவாய 
அவற்றிற்கும் அஞ்ஞாந மின்றிச் சம்பந்த மின்று . 
இவளே ! ருக் , அக்கி , சாமம் என்பது போன்று , 
அந்நியவிடத்துச் சோதனையாற் பிராப்த மாகலின் . அந்த 
அஞ்ஞாதமும் ஸ்வாத்ம மாத்திர நிமித்தம் பொருந் 
தாமையின் , ( அந்நியமாய ) ஒன்றற்கு ஒரு விஷயத்தின் 
கண் ணுண்டாகின்ற தென் றங்கீகரிக்க , வேதாந்த 
சாஸ்த்திரத்தில் ஆத்மாவும் அநாத்மாவும் என்று இரு 
ண்டு பதார்த்தங்கள் நிச்சயஞ் செய்யப்பட்டிருக்கின்றன . 
அவற்றுள் , அநாத்மாவிற்கு அஞ்ஞாநத்தோடு சம்பந்த 
மின்று ; அதற்கு ஸ்வரூபமே அஞ்ஞானமாம் ; ஸ்வயம் 
அஞ்ஞாதத்திற்கு அஞ்ஞாநம் பொருத்த 
பொருந்தினும் , அஞ்ஞாந ஸ்வபாவத்தின்கண் அஞ்ஞா 
நம் என்ன அதிசயத்தை உண்டாக்கும் ? அவ்விடத்து 
ஞாநப் பிராப்தி யின்று ; எதனால் அதன் பிரதிஷேத 
ரூபம் அஞ்ஞாந மாகின்றது , அநாத்மாவும் அஞ்ஞாநத் 
தினின்று உத்பத்தியானமையின் , பூர்வஞ் சித்தித்த அஞ் 
ஞாநத்தினின்றும் ஸ்வரூப லாப மடைந்த ஆம்ரயத்தின் 
ஆம்ரயி யாகாது . அஞ்ஞானத்தின் அபேக்ஷை பின்றிய 
அநாத்மாவிற்கும் நிஸ்வபாவமாகலின் , இவ்வேதுக்க 
ளானே அநாத்ம விஷயம் அஞ்ஞாத மன்றெனக் கிரகிக்க . 


மன்று . 


மூன்றாம் அத்யாயம் . 


73 


இங்கனம் அதாத்மாவிற்கு அஞ்ஞாநித்தன்மை 
யின்று ; அநாத்ம விஷயமும் அஞ்ஞாந மன்று ; பரிசே 
ஷத்தால் ஆத்மாவிற்கே அஞ்ஞாத மிருக்க ; ஆத்மா 
விற்கு அஞ்ஞனா யிருக்கின்றேன் என்று அநுபவம் 
பார்க்கப் படுதலின் ; ஹே பகவன் ! அந்த நான் மந் 
திரவித்தாயே யிருக்கின்றேன் ; ஆத்மவித் தன்று . 
என்னுஞ் சுருதியால் , ஆத்மாவிற்கு அஞ்ஞாந ஸ்வரூபத் 
தன்மை யின்று ; அதற்கு சைதந்நியமாத்திர ஸ்வபாவ 
மாகலின் . ( அஞ்ஞாந ஜன்ய ) அதிசயமும் பொருந்து 
கின்றது ; ஞாந லோபமும் , ஞாநப் பிராப்தியும் பொரு 
ந்துகின்றன ; அது ஞாநகாரியாகலின் . அஞ்ஞாத காரி 
யத்தன்மை யின்று ; கூடஸ்த ஆத்ம ஸ்வபாவமாகலின் . 
அஞ்ஞாந அபேக்ஷை யின்றிய ஆத்மாவிற்கு ஸ்வயமே 
ஸ்வரூபஞ் சித்தித்தலின் , ஆத்மாவிற்கே அஞ்ஞத்தன் 
மை பொருந்தும் ; ஆத்மாவின் அஞ்ஞா நம் எவ்விஷயம் ? 
( எனின் ) ஆத்ம விஷய மென்று கூறுகின்றோம் . 

அற்றேல் , ஆத்மாவும் ஞாந ஸ்வரூபமாகலானும் , 
அநந்நியமாகலானும் , ஞாநப் பிரகிருதித்தன்மை முத 
லிய 

ஹேதுக்களால் அஞ்ஞாகம் பொருந்துவதே 
யின்று , பொருந்துகின்றதே . எங்ஙனம் ? பிரமாத்திரு 
பிரமேய பிரமிதி லக்ஷண விபாக ஸ்வபாவ முடைய 
பிரமாணத்திற்கு அஞ்ஞாந மாத்திர நிமித்தமாகலின் , 
ரஜ்ஜுவிற்குச் சர்ப்பாத்மத்தன்மை போன்று . அத 
னால் , அதன் ( அஞ்ஞாநத்தின் ) நிவிர்த்தியின்கண் 
துவைதமாய அகர்த்தாபாவமாம் . அதன் நிவர்த்தியும் 
வருக்கியத்திலுள்ள பத பதார்த்தங்களை அறிந்தவனு 
க்கு வாக்கியத்தானே (உண்டாகின்றது ). இதனால் 
வாக்கிய வியாக்கியானத்தின்பொருட்டு ( மூன்றாம் ) 
அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகின்றது . 

10 


74 


நைஷ்கர்ம்ய சித்தி. 


அவ்விடத்து உரைத்த பிரகாரத்தால் தத்துவமசி 
யாதி வாக்கியங்களி லுள்ள பத பதார்த்தங்கட்கு அந் 
நுவய விய திரேகஞ் செய்யப்படுகின்றது .- 
1 . 

எப்பொழுது புருஷன் தத்துவமசியாதி 
( வாக்கியங்களால் பிரஹ்டமமா யிருக்கின்றேன் என்று 
அறிகின்றான் , அப்பொழுது நான் எனது என்பன 
நஷ்டமாய் வாக்கு மனங்களின் சம்பந்தத்தை யடைவ 
தில்லை. 

எப்பொழுதே தத் என்னும் அர்த்தத்தை த்வம் 
என்னும் அர்த்தத்தில் அறிகின்றான் , அப்பொழுதே 
( ஐக்கியமாய ) வாக்கியார்த்தத்தை அறிகின்றான் . 
வாக்கு மனங்களின் சம்சாரத்தை யடைவ தின்று . 
எக்காரணத்தால் இது நிச்சயஞ் செய்யப்படுகின்றது ? 
எதனால் . - 

2 . தத் என்னும் பதம் பிரகிருத அர்த்தத் 
தைக் கூறுகின்றது . த்வம் என்னும் பதம் பிரத்திய 
காத்ம வாசகமாகின்றது . இவ்விரு பதங்களால் ( விதிக் 
கப்பட்ட பிரஹ்ம பாவத்தால் ) நீலோத்பலம் போன்று 
துக்கித்தன்மை அநாத்மத்தன்மை நிவாரணங்களாம் . 

இங்ஙனம் அந்துவய வியதிரேகஞ் செய்து வாக் 
கியத்தானே அவாக்கி ( அவாச்சி ) யார்த்தம் அறியப் 
படுகின்ற தென்று கூறப்பட்டது . இதனால் அதன் வியா 
க்கியானத்தின் 
பொருட்டுச் சூத்திர உபந்நியாசம் .- 

3 . பத பதார்த்த பிரத்தியகாத்மாக்கட்கு , சா 
மானாதிகரண்யமும் , விசேஷண விசேஷியத்தன்மை 
யும் , லக்ஷ்ய லக்ஷண சம்பந்தமும் ( கிரமமாக உண்டா 


கின்றன ) , 


மூன்றாம் அத்யாயம் , 


75 


இச்சூத்திரம் உபந்நியாசஞ் செய்யுமிடத்து , 
யாதொரு 

இவ்வாக்கியார்த்தப் பிரதிபத்தியின் கண் 
பூர்வ அத்தியாயத்தால் அந்நுவய விய திரேக லக்ஷண 
நியாயம் சர்வ கர்ம சந்நியாச பூர்வகம் கூறப்பட்டது , 
இது விதியினால் அடைவிக்கப்பட்டதா ? அல்லது இவற் 
றில் ஸ்வபாவமாகவே புருஷன் பிரவிருத்திக்கின்றானா? 
இதனால் என் ( பயன் ) ? கேட்பாயாக , ஆத்ம வஸ்து 
வின் சாக்ஷாத்கரணத்தின்பொருட்டு இந்த நியாயம் 
விதியால் அடைவிக்கப்பட்டதாயின் , அப்பொழுது அவ 
சியம் ஆத்ம வஸ்து - சாக்ஷாத் கரணத்தின் பொருட்டு 
சுபாசுப கர்மக் கூட்டங்களினின்றும் நிவர்த்தி யடை 
ந்த ஏகாக்கிர மன முடையவர்கள் புகன்ற அந்நுவய 
விய திரேகங்களால் ஆத்ம தர்சனத்தைச் செய்வார்கள் , 
ஆத்ம தர்சனத்தைச் சமாப்தி செய்யாது , அதனினின் 
றும் நழுவியவன் ஆரூடபதிதனாகின்றான் . (விதி யின்றி ) 
ராகத்தாற் பிரவிர்த்தியாகுமாயின் , அப்பொழுது ( விதி 
யை அதிக்கிரமித்தலாய ) ஒரு தோஷமு மின்று என்று 
சிலர் சங்கிக்கின்றனர் . ( சமாதானம் ) விதியால் அடை 
விக்கப்பட்ட தென்று கூறுகின்றோம் . எதனால் கூறப் 


படுகின்றது . 


4 . அந் நுவய விய திரேகங்களால் இதம் பதா 
ர்த்தத்தைச் சேஷ மின்றி விட்டுச் சமமுதலிய சாதக 
முடையவன் தன்னிடத்திற் றன்னைச் சீக்கிரம் பார்க்க . 

5 . முற்புகன்ற ஹேதுக்களால் இதம்பதார்த் 
தம் பரித்தியாகஞ் செய்யப்படுங்கால் ( மாதாபோன்ற ) 
சுருதி நான் யாராயிருக்கின்றேன் என்று அறியு மிச்சை 
யுடைய அதிகாரிக்குத் தத்துவம் ( அது நீ ) என்று சுலப 
மாக அஞ்ஞாத நிவர்த்தியின் பொருட்டுக் கூறுகின்றது . 

+ சாக்ஷாத் -கரணம் - அபரோட்சஞ் செய்தல் . 


76 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


இவ்விடத்தும் , சரீர இந்திரிய மனோ புத்தியாய 
அநாத்மாக்களில் ஆத்மாவெனப்பாதப்பிரத்தியயமின்றி 
மித்தியாஞாநம் ( உண்டாகின்றது ); அதன் நிமித்தமே 
ஆத்மாவிற்கு அநேக அநர்த்த சம்பந்தம் (உண்டா 
கின்றது ) . அதனையும் அந்நுவய வியதிரேகங்களானே 
நிவிர்த்தி செய்தமையின் , நிர்விஷயத்தைத் தத்துவ 
மசியா தி வாக்கியம் அடைந்தது . அதனால் , வாக்கியத் 
திற்கு இந்த ஆத்மாநாத்ம விபாகமே மஹிமையாகும் 
என்று சாங்கியர்கள் சங்கிக்கின்றனர் . அதன் நிராகர 
ணத்தின் பொருட்டு இது கூறப்படுகின்றது . 

6. இந்த ( ஆத்மாநாத்ம விவேக ) ஞாநம் பேதப் 
பிரமிதி பலமாம் . சாக்ஷியினிடத்துப் பேதாபாவமும் 
( கேட்கப்படுகின்றது ). இது (வஸ்துவினிடத்தில் பேத 
ஞாநம் ) அவித்தையின் காரியம் . வாக்கியம் 

வாக்கியம் ஞாநாத் 
மாவால் ( அஞ்ஞானத்தை ) நிவர்த்திக்கின்றது . 

" வாக்கியம் ஞாநாத்மாவால் நிவர்த்திக்கின்றது 
என்று கேட்டுச் சிலர் , மித்தியாஞாநத்தின் அந்நிய 
மாய் ஆத்மாவின் அறியாமை யின்மையின் , வாக்கி 
யத்தால் எது நிவர்த்திக்கப் படுகின்றது ? அஞ்ஞாநம் 
ஞானாபாவமாம் ; அதுவும் அவஸ்து ஸ்வபாவமாக 
லின் , சம்சார காரணத்தன்மை யாங்ஙனம் ? அசத்தி 
னின்றும் சத்து உண்டாவ தின்று ; ஹே சௌமிய ! 
எதனால் இங்ஙனம் உண்டாகின்றது ? எங்ஙனம் அசத்தி 
னின்றும் சத்து உத்பன்னமாம் ? என்னுஞ் சுருதி 
யான் என்று கூறுகின்றனர் . இவ்விடத்துக் கூறப்படு 


கின்றது . 


( 


7 . புத்திஉத்பத்தியின் பூர்வமே ( சுழுத்தியவஸ் 
தையில் ) எதனால் சர்வ பதார்த்தமும் அறியப்படாததே , 
ஒருசத்தானே (சர்வத்திற்கும் ) சத்துத்தன்மையும் , 


மூன்றாம் அத்யாயம் . 


77 


அதனானே சத்து ( சுழுத்தியில் ) அறியப்படாத்தன் 
மையு மாகின்றன . 

" அதனால் சத்து அறியப்பட வில்லை என்று முன் 
சுலோகத்தால் கூறப்பட்டது . எச்சத்து அறியப்பட 
வில்லை என்னும் அபேக்ஷையில் அதன் ஸ்வரூபப் பிரதி 
பாதநத்தின் பொருட்டுக் கூறப்படுகின்றது .- 

8 . (பதார்த்தங்களின் ) பிரமிதி காலத்தில் , பிர 
மாத்திரு பிரமாணங்களில் எது ஸ்வயம் விளங்குகின் 
றது , ( பிரமிதி யின்றிய காலத்தில் ) எது தன் மஹிமை 
யால் சித்தம் , அது அஞ்ஞாதார்த்தம் 

என நிச்ச 
யிக்க . 

இவ்விடத்துச் சிலர் , ஈண்டு யாதொரு லௌகிக 
வைதிக வாக்கியமாய அவ்வெல்லாம் சம்சர்க்கரூபமாக 
வே வாக்கியார்த்தத்தை அறிவிக்கின்றன ; இதனால் தத் 
துவமசி வாக்கியங்களால் சம்சர்க்க ரூபமாக நான் பிர 
ஹ்ம மென்று அறிந்து , அவாக்கியார்த்த ரூப பிரத்தி 
யகாத்மாவினது பிரத்தியகாத்ம விஷய நான் பிர 
ஹ்ம மென்று எப்பொழுது நன்கு உண்டாகின்றது , 
அது பரியந்தம் நிதித்தியாசனஞ் செய்க ; அதனால் 
இவ்வித ஞாநத்தால் மோக்ஷம் அடையப்படுகின்றது 
என்று கூறுகின்றனர் . அதன் நிராகரணத்தின் பொரு 
ட்டு இது கூறப்படுகின்றது .-- 

9 . கடத்திற்கும் இதரமான ஆகாசத்திற்கும் 
போன்று சாமானாதிகரண்யத்தால் தத் துவம் அர்த்தங் 
களில் (விரோதம் ) 

வியாவிருத்தியாகலின் , நமக்கு 
அவாக்கியார்த்தம் சாக்ஷாத் ( வாக்கியத்தானே ) உண் 
டாகின்றது ; (நிதித்தியாசன அபேக்ஷை யில்லை ) . 





78 


நைஷ்கர்ம்ய சித்தி .. 


கூட 


எதனால் அவாக்கியார்த்தம் நிச்சயஞ் செய்யப்படு 
கின்ற தெனின் , அதன் ஞாநத்தின் பொருட்டு விசே 
ஷண விசேஷியங்கட்குச் சாமர்த்தியங் கூறப்படுகின் 
றது .- 

10. த்வம் என்னும் அர்த்தத்திற்குத் தத் என் 
னும் அர்த்தத்தோடு விசேஷணமாகலின் , துக்காபாவத் 
தன்மையும் , தத் என்னும் அர்த்தத்திற்கு த்வம் என் 
னும் அர்த்தத்தோடு இதன் சந்நிதியால் பிரத்தியக் 
தன்மையும் (உண்டாகின்றன .) 
சாமானாதிகரண்யமும் , 

விசேஷண 

விசேஷ்ய 
பாவமும் சுருக்கமாகக் கூறப்பட்டன . லக்ஷிய லக்ஷண 
வியாக்கியானத்தின்பொருட்டுக் கூறப்படுகின்றது .- 

11 . டஸ்த போத பிரத்தியக்தன்மை , ஆத்மா 
விற்குச் சதா நிமித்த மின்றி பிருக்கின்றது . (புத்தி 
யின் ) போத் திருத்தன்மைக்கும் , அஹந்தைக்கும் , 
( கூடஸ்த போதமும் , பிரத்தியக்தன்மையும் ) காரண 
மாம் ; அதனால் , ( புத்தியி லுள்ள ) போக்த்ருத்தன்மை 
அஹந்தைகளால் ( ஆத்மா ) கூறப்படுகின்றது . 
புத்திக்குக் கூடஸ்த போத பிரத்தியக்தன்மை நிமி 

அசாதாரணங்களாய போத்ருத்தன்மை 
பிரத்தியக்தன்மைகள் , அவற்றின் விசேஷ வசநம் .- 

12. புத்திக்குப் போத்ருத்தன்மை , கர்த்ருத்தன் 
மையாகின்றது ; ( புத் திக்கு பிரத்தியக்தன்மையும் ) 
அஹங்காரத்தால் (நான் என்னுந்தன்மையால் மறைத் 
தலால் சைதந்தியத்தைக் குறித்துக் ) கர்மத்தன்மையா 

எங்ஙனம் புத்தியில் , அங்ஙனமே ஆத்மாவி 
னிடத்தில் புத்தியிலுள்ள போத்திருத்தன்மையா திக் 


த்த எள் 


கின்றது . 


மூன்றாம் அத்யாயம் , 


79 


குக் காரணமான போத்திருத்தன்மை , பிரத்தியக் 
தன்மைகளின் ஐக்கியமாம் . 

" எங்ஙனம் புத்தியில் பூர்வங்கட்கு இங்ஙனமே 
ஆத்மாவினிடத்தில் ” என்னும் அதிதேசத்தால் , புத்தி 
யின் சாதர்ம்யம் விதிக்கப்படுதலின் , நாநாத்தன்மைப் 
பிராப்தமாகுங்கால் , அதன் நிவிர்த்தியின் பொருட்டுக் 
கூறப்படுகின்றது . - 

13. தர்ம தர்மித்தன்மைப் பேதம் புத்திக்கே ; 
அதுவும் , ஆத்மாவிற்கே யின்று . எதனால் பிரத்தியக் 
ஜோதி , அதனால் பேத காரண சம்பவ மின்மையின் , 
அபேதமே. 

பேத காரண சம்பவ மின்மையைக் காண்பித்துக் 
கூறுகின்றார் . - 

14. ஓரவஸ்தையின் கண்ணும் போதத்திற்கும் 
பிரத்தியக்தன்மைக்கும் பேதம் , அல்லது வியபிசாரம் 
பார்க்கப்படுவ தின்று . எங்கனம் சதா அஹங்காரத் 
திற்கும் அதன் சாக்ஷிக்கும் ( ஜடாஜடத்தன்மையாற் 
பேதம் , சுழுத்தியில் சாக்ஷி யிருக்கினும் , அஹங்காரத் 
தின் வியபிசாரமாம் , அதுபோ லன்று ) . 
எதனால் அஞ்ஞாநத்தை 

தை உபாதாநமாகவுடைய 
புத்திக்கே பேதம் , ஆத்மாவிற்கு இன்று , அதனால் இது 
சித்திக்கின்றது. 
15. பிரத்தியகாத்மாவிற்குக் கூடஸ்த போதத் 

அத்வைதத்தன்மையும் சாக்ஷாத்தன்மையும் 
சித்திக்கிறன . புத்தி , கூடஸ்த போதத்தால் போத் 
திருத்தன்மை அடைகின்றது . ஸ்வயுமாக 
நாச முடையதே . 


- 


தால் 


து 


80 


நைஷ்கர்ம்ய சித்தி , 


ன்றது , 


இப்பொழுது பிரகிருத பரிணாமிக்கும் கூடஸ்த 
த்திற்குமே லக்ஷணம் கூறப்படுகின்றது .- 

16. சில விசேஷங்களை ஆசிரயித்துப் பிரத்திய 
பிஞ்ஞாப் பிரமாணத்தால் எச்சொரூபம் விளங்குகி 

அது தேஹம் போன்று பரிணா மியாம் . 
17. சாமான்யத்தினின்றும் விசேஷத்தினின் 
றும் வேறாயும் , தன் மஹிமையினிடத்தே யாது இருக்கி 

அது கட ஆகாசாதி போன்று நமக்கு அவி 
காரியாகின்றது . 

ஆத்மாவிற்கும் புத்திக்கும் , போதமும் பிரத்ய 
காத்மத்தன்மையும் கூறப்பட்டன ; அவ்விரண்டின் 
அசாதாரண லக்ஷணம் அறைதற்பொருட்டுக் கூறப்படு 


ன்றது , 


கின்றது . 


18. புத்திக்கு எப் பிரத்யகாத்மத்தன்மை அது 
தேஹத்தை ஆசிரயிப்பதானே யுண்டாகின்றது . ஆத் 
மாவிற்கு ( எப்பிரத்தியக்தன்மை ) அது ஆகாசத்திற்கு 
அவகாசத்தன்மை போன்று ஸ்வாபவிகமே யாம் . 

19 . அது போன்றே புத்திக்குப் போத்திருத் 
தன்மையும் , பிரத்தியய உத்பத்தி நிமித்த காரணத்தா 
னுண்டாகின்றது . ஆத்மாவிற்கு ( எப்போத்ருத் 
தன்மை ) அது பூமி ( ஸ்வபாவமாகவே ) சலன மின்றி 
யிருப்பது போன்று , ஸ்வாபாவிக மேயாம் . 

அந்தக் கூடஸ்த பரிணாமிகளின் ஸ்வரூப மறி 
யாமையே சம்பந்தத்திற்குக் காரணம் ; வாஸ்தவ சம் 
பந்தம் கிஞ்சிற்றும் பொருந்துவ தின்று என்று கூறப் 
படுகின்றது. 


மூன்றாம் அத்யாயம் . 


81 


. 


மன 


20. சம்யக்புத்தி , சம்சயபுத்தி , மித்தியாபுத்தி 
யாய தர்மங்களால் இப்புத்தியே விசேஷிக்கப்படுகின் 
றது ; வற்றின் சதசத்துத்தன்மை மோஹத்தால் 
ஆத்மாவினிடத்தில் அத்தியாசஞ் செய்யப்படுகின் 
றது . 

எதனால் கூடஸ்த ஆத்ம சித்தி எனின் , எத 
னால். 

21. எதனால் ( புத்தி அதன் விருத்திகளின் ) 
அபாவம் , அபாவ மாத்திரத்தாற் சித்திப்ப தின்று , சத் 
பாவமும் ,சத்பாவ மாத்திரத்தாற் சித்திப்ப தின்று , ஆத 
னால் , புத்தி அதன் விருத்திகளின்றியதாயும் ஹாக 
உபாதாந தர்ம மின்றியதாயு முள்ள ஆத்மாவின்கண் 
( அத்தியஸ்தத்தன்மையால் சைதந்யப் பிரகாச உத 
யத்தால் ) சித்திக்கின்றது . 

இங்கனம் .-- 

22 , எதனால் தத்துவமசி என்னும் இவ்வாக்கியத் 
தால் உத்பத்தி நாசமாய அந்நுவய வியதிரேக ஹேது 
க்களால் , சர்வ அநாத்மாக்களையும் விட்டு அதனால் 
(எஞ்சுகின்ற ) அஞ்ஞாநத்தை நிவர்த்திக்கின்றது . 

கிரந்த லாகவத்தாற் புத்தி லாகவம் பிரயோஜகம் 
என்று , இவை முதலியன மீண்டும் மீண்டும் கூறப்படு 
கின்றன. அவ்விடத்துத் தத்துவமசியாதி வாக்கியத்தால் 
கிரகிக்கப்பட்ட அத்விதீய ஆத்மார்த்தம் போன்று 
பரோக்ஷ சத்தும் இரண்டாவ தர்த்தமும் விளங்குகின் 
றது . அங்ஙனமாயினும் , இவ்வர்த்தம் சுருதியால் தாத் 
பர்பமாகப் பிரதிபாதிக்கும் இச்சை யுடைய தன்று ; 
முன்னும் இது - விளங்குதலின் என்னு மிவ் வர்த்தத் 
தைக் கூறுகின்றார் .- 

11 


82 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


23. தத் என்னும் இப்பதம் பரோக்ஷத்தைப் 
பரித்தியாகஞ் செய்யாது அநேகார்த்தத்தைப் பிரதிபா 
திப்பது லோகத்தில் ( பிரசித்தம் ) . பரோக்ஷத்தன்மை 
பெயர் மாத்திரையா னுண்டானதேயாம் . 

24. அதுபோன்று தவம் என்னும் இப்பதமும் 
சம்சாரித்தன்மையைப் பரித்தியாகஞ் 
சாக்ஷாத் மாத்திர அர்த்த வாசகமாய சுரோதாவி 
னிடத்துப் ( பிரசித்தமாம் ). அச் சம்சாரித் தன்மையும் 
பெயர் மாத்திரையா னுண்டானதேயாம் . 

விருத்த உத்தேசாத்தானும் பரோக்ஷத்தன்மை 
துக்கித்தன்மைகள் தாத்பரிய மன்றென்று கூறப்படு 


செய்யாது , 


கின்றது . 


25 , (தத்துவமசியாதி ) வாக்கியத்தி லுள்ள உத் 
தேசிக்கப்படும் சம்சாரித்தன்மைக் குணத்தோடு கூடி 
விசிஷ்டமாய த்வம் பத வஸ்து , ஆகாங்க்ஷிக்கப்படும் 
(சம்சார ரகித தத் பதார்த்தத்தோடு ) சம்சர்க்கம் 
இன்று . ( இங்ஙனமே தத் பதமுமாம் .) 

எதனால் இஃதிங்கனம் அதனால் தாத்பரிய மின் 
றிய தத் த்வம் பதார்த்தங்களின் விசேஷண விசேஷ்ய 
பாவம் , பேத சம்சர்க்க மின்றிய அவாக்கியார்த்த 
லக்ஷணையானே என்று உபசம் ஹாரஞ் செய்யப்படு 
கின்றது .- 

26. தத் பதம் விசேஷணார்த்தத்தை யுடையது . 
த்வம் பதம் விசேஷ்யார்த்தத்தை யுடையது . அங்ஙன 
மே ( தத் பதம் விசேஷ்யார்த்த முடையது . த்வம் பதம் 
விசேஷணார்த்த முடையது ). அவ்விரண்டற்கும் லக்ஷிய 
லக்ஷண சம்பந்தம் பிரத்தியகாத்மத்தன்மையால் 
உண்டாகின்றது . 


மூன்றாம் அத்யாயம் . 


83 


தாத்பரிய மின்றியதாயும் , விருத்தார்த்தமாயும் , 
நிராகரிக்கத் தக்கதாயு முள்ளதற்கு லக்ஷணார்த்தத் 
தன்மை யாங்ஙனம் : 


27. ரஜ்ஜுவிற்குச் சர்ப்பம் லக்ஷணம் போன்று 
ஆத்மாவிற்கு அஹங்காரம் லக்ஷணமாகின்றது . எங் 
ஙனம் சர்ப்ப பாதத்தானே வாக்கியார்த்த ஞான முண் 
டாகின்றது , அங்ஙனம் அஹங்காரத்தை ஆசிரயித் 
தே அஹங்கார பாதத்தானே வாக்கியார்த்தம் அறி 
யப்படுகின்றது . 

இவ் வாக்கியார்த்தப் பிரதிபத்தியும் அந்நுவய 
விய திரேக மறிந்தவனுக்கே . எதனால் .- 

28 , எவ்வளவு எவ்வளவு தேஹாதிகளை நிவர்த் 
தித்துப் புருஷன் உட்செல்லுகின்றான் , அவ்வளவு அவ் 
வளவு தத் அர்த்தமும் த்வம் அர்த்தத்திற் பிரவே 
சிக்க இச்சிக்கின்றது . 

எக்காரணத்தால் தேஹாதி அநாத்மத் தன்மைப் 
பிரதிபத்தியின் கண்ணே ஆத்மா அதன் பொருட்டு 
ஆத்மத்தன்மையால் இச்சிக்கப்படுகின்றது , விபரீத 
மாக வின்று ( எனின் , ) கூறப்படுகின்றது . பிரத்திய 
காத்மாவை அறியாமையாய அஞ்ஞாநம் , அநாத்ம ஸ்வ 
பாவமாகலின் , அதனி னுண்டாய அஹம் புத்தியாதி 
தேஹபரியந்தத்தி னிடத்தும் , ஆத்மத்தன்மை அவி 
த்தையாற் செய்யப்பட்டதே . ஆத்மத்தன்மை போ 
ன்று அநாத்மத்தன்மையுமாம் ; அது அவித்தைக்கே. 
எதனால் , நிர்த்தோஷமான வித்துவான் அவாக்கி 
யார்த்த ரூப கேவலமாகவே எஞ்சுகின்றான் , அதனால் 
கூறப்படுகின்றது. 


84 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


29. தனது ஸ்வரூபமாயிருந்தும் தத் அர்த்தம் 
தேஹா தி வியவதானத்தால் பரோக்ஷமாகவே அறியப் 
படுகின்றது . இதனால் அவற்றை அநாத்மா வென அறி 
யில் , தத் பதத்திற்கு அபரோக்ஷ ஆத்மரூபத்தன்மை 
யுண்டாகின்றது . 

உரைத்த பொருளின் ஞாந சௌகரியத்தின் 
பொருட்டுத் திருஷ்ட்டாந்தக் கிரஹணம் .- 

30 . எங்ஙனம் நான் என்று அபிமானிக்கும் சரீ 
ரத்தின் ஏகதேசத்தில் உத்பத்தியான பித்தமுடைய 
புருஷனுக்குத் தன்னிடத்தி லுள்ள பித்தம் பாஹ்யத்தி 
லுள்ள சங்கினிடத்தில் பித்தத்தன்மை (சங்கு பீதம் 
என்று ) தோற்றுவது போன்று , அங்ஙனமே பிரத்தி 
யகாத்மாவின் சைதந்யத்தன்மை பாஹ்யத்திலிருப் 
பது போன்று தோற்றுகின்றது . 

எதனால் இங்ஙனம் அதனால் சுத்த மென நிச்ச 
யிக்க .. 

31. பதங்களை வாக்கியங்களினின்றும் ஆபாவ 
உத்வாபங்களால் சக்தியை அறிந்து ,பதார்த்தங்களை அந் 
வய வியதிரேகங்களாலும் , விருத்தர் வியவகாரங்களா 
லும் அறிந்து , (வாக்கியத்தால் தாத்பரிய அநுஸார 
மாக ) வாக்கியார்த்தத்தை அநாயாசமாக அறிகின்றான் . 

சாமான்ய மாத்திர விருத்தியாய பதத்திற்கு 
வாக்கியார்த்த ஞாந காரணத்தன்மை எங்ஙனம் ? சத் 
தியம் . - 

32. பதம் சாமாநியத்தைக் கூறுகின்றது . விசே 
ஷம் வாக்கிய தாத்பர்ய விஷயமாம் . பதம் சுருதிலிங் 
காதியோடு சம்பந்தித்து விசேஷார்த்தத்தைக் கூறு 


கின்றது ,, 


சாமா 


கின்றது . 


மூன்றாம் அத்யாயம் . 

85 
அந்வய விய திரேக புரசரம் வாக்கியமே 
னாதிகரண்யாதியால் அவித்தியா படல் நாச வாயிலாய் 
முமுக்ஷவை ஸ்வாராஜ்ஜியத்தில் அபிஷேகஞ் செய் 

இவ்வர்த்தம் அந்நுவய விய திரேகமாத் 
திர சாத்திய மன்று என்று கூறப்படுகின்றது .- 

33 , புத்தியா திகட்கு அநாத்மத்தன்மை லிங்கத் 
தா ( யுக்தியா ) னும் சித்திக்கின்றது . இவ்வளவு மாத் 
திரத்தால் ( அவற்றிற்குக் காரண அஞ்ஞாநம் ) நிவர்த் 
தியை அடைவ தின்று . அதனால் வாக்கியத்தை நன்கு 
ஆசிரயிக்க, 

கேவலம் அநுமான மாத்திர சரணர்கள் 
கும் அர்த்தம் அடையமட்டார்கள் என்பது (மாத்தி 
ரம் ) அன்று ; (பின்னையோ ) அநர்த்தத்தையும் அடை 
கிறார்க ளென்று கூறப்படுகின்றது .- 

34 . அநுமானமே முக்கிய நேத்திரமாக வுடைய 
தமஸ்விகளாய பௌத்தர்கள் சுருதியை ஆதரிக்காது 
இதனால் நிராத்மத்தன்மை அடைகின்றார்கள் . 
அநாதரத்தில் காரண மின்று ; 

எதனால் , சர்வ 
விடத்துமே பிரமாணத்திற்குப் , பிரமாணாந்தரப் பிரதி 
பன்னப் பிரதிபாதகம் , அல்லது , விபரீதப் பிரதிபாத 
நம் , அல்லது சம்சயிதப் பிரதிபாதாம் , அல்லது பிரதி 
பாதக மின்மை எனு (மிவையே ) அநாதர நிமித்தங்க 
ளாம் . வைகளின் அந்நியதமமும் காரண மன்று . 
எதனால் கூறப்படுகின்றது . -- 

35. வேறு பிரமாணத்தால் அறியப்படாத நிர்த் 
துக்கி ஆத்மாவை ஸ்வரூபமாகச் சுருதிபோதிக்கின்றது . 
எதனால் பிரமாண மன்று என்று கூறப்படுகின்றது ? 


எ 


86 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


சம்சயிக்கத் தக்க வஸ்துவை அறிவிப்பது மன்று ; 
எதனால் .- 
36 . சம்சயத்திற்குக் காரணமான 

அஹங்கா 
ராதிகள் 

அநுமானத்தால் நிவர்த்தியாகு மிடத்து , 
ஆத்மாவினிடத்தில் வாக்கியத்தால் எங்ஙனம் சம்சயம் 
உண்டாம் ? 

மற்றும். 

37. எவ்விடத்துச் சம்சயம் உண்டாகின்றது 
( அவ்விடத்து ) இது ஆத்மா வென்று பண்டிதர்களால் 
அறியத்தக்கதன்று . எதனால் ஸ்வயம்பிரகாச ரூபமாக 
லின் ஆத்மாவிற்குச் சம்சயப் பிராப்தி யின்று . 

அப்பிர திடாதநமோ தூரத்தின் கண்ணே நீக்கப் 
பட்டது . எதனால் கூறப்படுகின்றது .- 
38 . 

அறிதற்கு யோக்கியத்தின்கண் 
ணும் எவனுக்கு ஒரு விதத்தும் அநுபவ முண்டாவ 
தில்லை , 

நரசமான ஆகிருதியோடு லோஷ்டத்திற்குச் 
சமானமான அவனைச் சாஸ்திரம் எங்ஙனம் போதிக் 
கும் ? 

அந்நுவய விய திரேக புரஸ்ஸாம் வாக்கியமே 
அவாக்கியார்த்த ரூப ஆத்மாவைப் பிரதிபாதிக்கின்றது 
என்னும் இப்பக்ஷத்தின் திடத்தின் பொருட்டுச் சுருதி 
உதாஹரணம் உபந்யாசஞ் செய்யப்படுகின்றது .- 

39. நான் இக்கந்தத்தை முகருகின்றேன் என்னும் 
( பிரமாதைவை ) எவ் வவிக்கிரியம் அறிகின்றது , அது 
ஆத்மா, அது பாம்ஜோதியாம் . இது சுருதியின் சிர 
சின்கண்ணுள்ள வசநமாம் . 


சுகமாக 


மூன்றாம் அத்யாயம் , 


87 


எங்ஙனம் " அது சத்தியம் ” , " அதுஆத்மா ”, " தத் 
த்வமசி ” என்னும் இவற்றின் அங்கத்தன்மையால் அந் 
நுவய வியதிரேக சுருதி , எங்கனம் யாதொரு இந்த 
நேத்திரத்தில் புருஷன் பார்க்கப்படுகின்றான் . " என் 
பது முதல் “ இந்த முகருவதை எது அறிகின்றது ” 
என்பது வரை ( அங்கமோ) அங்ஙனமே நான் பிரஹ்ம 
மென்னு மிதன் அங்கமாம் . 

40. அஹம் பதார்த்தத்திற்குச் சர்வ அநர்த்த 
ஜாதமின்றிய பிரத்தியகாத்ம் ( லக்ஷிய ) அர்த்தத்தை , 
“ யாதொரு இந்த ” என்பதாதியால் நியாயத்தோடு 
கூடிய சுருதி பன்முறை கூறுகின்றது . 

அஹ்ம் வியாஜத்தால் ஆத்மார்த்தத்தைப் போதித் 
தற்கு இச்சிக்கின்றது என்னும் இவ்வர்த்தம் எங்ஙனம் 
நிச்சயிக்கப்படுகின்றது ? ( எனின் ) எதனால் .- 

41 , இவ்வாத்மா ஸ்வயம் ஜோதி ; ரவி சோம 
அக்கிநி வாக்கு அஸ்தமான் காலத்துத்,திருக்கே சித்த 
சேஷ்டையாய ஸ்வப்ந சுழுத்திப் பிரபஞ்சத்தை விளக் 
கிக்கொண் டிருக்கின்றது , 

அதிசயமாக நிர்ணயஞ் செய்யும் வசநமும் ( ஜனக் 
ரால் ) சங்கிக்கப்பட்ட முனி ( கூறினார் ). 

42. " ஆத்மாவானே ” எனக்கேட்டு , இவ்வாத்மா 
வெது வென பிரம்னஞ் செய்யுமிடத்து , புத்தியினின் 
றும் பாமாயும் , ஸ்வயம் முக்தமாயும் ஆத்மாவை ( அறிக 
வென ) முனி கூறினார் . 

எதனால் ஆத்மா இவ்விடத்து அஹம் வியாஜத் 
தாற் பிரத்தியக் மாத்திரத்தை கிரஹிக்கும் இச்சை ,, 
அதனால் அஹம் விருத்தி ஸ்வரூபத்தின் லயத்தானே 


88 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


வாக்கியார்த்த ஞாநத்தின்பொருட்டுக் காரணத்தன்மை 
பிரதிபாதிக்கப்படுகின்றது என்னும் இவ்வர்த்தம் 
கூறப்படுகின்றது . - 

43 , எதனால் முமுக்ஷ அஹம் விருத்தியானே 
பிரஹ்மத்தை அறிகின்றான் , அதனால் அஹங்காரம் 
தன் ஸ்வரூபலயத்தாற் காரணத்தன்மையாகின்றது . 

இதனானும் " அஹம் கிராஹ்யத்தினும் அன்று , 
அஃதின்றியதினும் அன்று என்பதாதி எது பிரதிஞ் 
ஞை செய்யப்பட்ட அர்த்தம் , அது யுக்திகளால் உப 
பாதிக்கப்பட்டது என்று உபசம் ஹாரஞ் செய்கின் 
றார் .- 

44. கிரகிக்கப்பட்ட அஹம் பதார்த்தம் எனின் , 
எதனால் வித்துவான் அடைவ தின்று , பிரதியக்ஷாதி 
விரோதத்தால் எனின் , ( தத் த்வமசியாதி ) வாக்கியம் 
பிரத்தியக்காத்மாவினிடத்தில் , சுக துக்காதி விசிட்டத் 
தில் ( தத் த்வமசியாதி வாக்கியம் ) அன்று ; (பின்னை 
யோ , பிரத்தியக்ஷா திகளே புகல்கின்றன ) . 

முன் சுலோகார்த்தமே ஸ்பஷ்டமாகக் கூறப்படு 
கின்றது . - 

45. பிரத்தியக்ஷாதி சர்வப் பிரமாணங்களும் 
பாஹ்ய விஷயங்களே ; ஆத்ம விஷயங்க ளன்று . பிரத் 
தியக்காத்மாவினிடத்திற் பிரவிருத்தமான வசநங்கள் 
ஸ்வரூபமாக அது சத்தா (தத்துவமசியா) யிருக்கின்றாய் 
என்று ( கூறுகின்றன ) . 

ஆகலின் , கொள்ளுதற் றள்ளுதற் ஸ்வபாவ முடைய 
பிரமாத்ரு பிரமாண பிரமேயங்களினின்றும் அந் 
நுவய விபதிரேகங்களால் முஞ்சத்தின்கண் ஈஷிகை 


மூன்றாம் அத்யாயம் . 


89 


( பசும்புல் ) போன்று சர்வபுத்தி விகார சாக்ஷித்தன்மை 
யால் ஆத்மாவைப் பின்னஞ் செய்து தத் த்வமசியாதி 
வாக்கியங்களால் அபூர்வாதி லக்ஷண முடைய ஆத்மா 
வை அறிக , அவ்விது கூறப்படுகின்றது .- 

46 . நான் துக்கி சுகி என்னும் இப் பிரத்திய 
யம் (உத்பத்தி நாச முடைமையின் ) அநித்தியம் . பிர 
மிதி பரியந்தம் ( பிரத்தியயங்கள் ) எச்சாக்ஷியால் விளக் 
கப்படுகின்றன , 

அது என்னுடைய ஆத்மா வென்று 
வாக்கிய ஞாக முண்டாகின்றது . 

வேறு பிரமாண சம்பந்த மின்றியும் , சர்வ காரிய 
காரண ரூப த்வைதப் பிரபஞ்ச மின்றியும் , சத்திய 
ஞானானந்த லக்ஷணத்தையு முடைய ஆத்மாவைத் தத் 
த்வமசி , அஹம் பிரஹ்மாஸ்மி என்பனவாதி வாக்கியங் 
கள் சம்சயஞ் செய்யத்தக்க மித்தியா ஞாந ரூப அஞ் 
ஞாந நிவிர்த்தி வாயிலாய் சாக்ஷாத் அபரோக்ஷமாகக் 
கரத்திலிருக்கும் ஆமலகம் போன்று பிரதிபாதிக்கின் 
றன என்று பன்முறை பகரப்பட்டது . அவ்விடத்துச் 
சிலர் , யதார்த்த நிலையிலிருக்கும் உண்மையான வஸ்து 
வின் வியாக்கியான நிஷ்ட தத்த்வமசியாதி வாக்கியங் 
களாற் , கூறிய அர்த்தம் உணர்வு கோடற்குச் சக்த மன் 
றாம் ; அவைகட்கு அபிதா சுருதித்தன்மையான் , வேறு 
பிரமாண அபேக்ஷை யின்றிய அபிதா சுருதியான நதி 
தீரத்தின்கண் பழங்க ளிருக்கின்றன வென்னும் 
இது முதலியவற்றிற்கு , லோகத்தில் பிராமாண்யம் அங் 
கீகரிப்ப தின்று . இதனால் நியோக ( விதி ) முகத்தானே 
அபிதா சுருதிக்குப் பிராமாண்யம் யுக்தம் ; நியோகம் 
வேறு பிரமாண நிரபேக்ஷமாகலின் என்று கூறுகின்ற 
னர் . இதன் பரி ஹாரத்தின் பொருட்டுச் சர்வப் பிரத் 

12 


90 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


தியக்ஷாதி பிரமேயத்தன்மை நிராகரண வாயிலாய் 
அதீந்திரியார்த்த விஷயமாகலின் அபிதா சுருதிக்குப் 
பிராமாண்யம் , நித்திரை பண்ணும் புருஷனை எழுப்பு 
வானது வாக்கியம் போலக் கூறவேண்டும் என்று இவ் 
வாரம்பம் ( செய்யப்படுகின்றது ) .- 

47. நித்திய ஞாந ரூபமாகலானும் , அந்நியப்பிர 
மாண அபேக்ஷை யின்மையானும் , சப்தாதி குண மின் 
மையானும் , சம்சயம் உண்டாகாமையானும் . 

48. திருஷ்ணையின் காரிய ரூபமான பிரத்திய 
க்ஷாதிகளால் , ஆத்மா பிரமிதி செய்யப்படுவ தன்று ; 
பிரத்தியகாத்மத்தன்மையானும் , ஸ்வார் தமாகலானும் , 
அப்பிரமேயத்தானும் . 

சுருதியும் இவ்வர்த்தத்தைக் கூறுகின்றது .- 

49. ( பிரத்தியக்ஷ திருஷ்டி ) திருசியமாகலானும் , 
பரிச்சின்னமாகலானும் , பராக்ரூபாதி ஆசிரயமாகலா 
னும் , அதனால் , அதன் விபரீத ஸ்வயம் பிரகாசஆத்மா , 
திருஷ்டியால் அறியப்படுவ தின்று , 

50. திருஷ்டியின் திருஷ்டாவாயும் , தனக்குப் 
பிரத்யகாத்மாவாயு முள்ள ஆத்மாவை அறிதல் சாத்திய 
மன்றாம் என்று யுக்தியாற் சித்தித்ததை , அதனால் 
பிரமாண ரூபமான சுருதி அதிப்பிரியத்தோடு கூறுகின் 
றது . 

அநுமானப் பிரமாண விஷய மின்மைக்கண் வேறு 
காரணமும் கூறப்படுகின்றது .- 

51. ( அவிநாபாவ ரூப சம்பந்தக் கிரகண ) பிரத் 
தியக்ஷம் பராக்காகலின் , எதனால் சம்பந்தக் கிரக ஹணம் 
இன்று , அதனால் , ஆத்மாவின் அநுபவம் அநுமிதியால் 
ஒருகாலத்து முண்டாவ தின்று, 


i 


மூன்றாம் அத்யாயம் . 


91 


இங்ஙனம் பிரமாத்ருப் பிரமேய வியவகாரமாய 
இவ்வெல்லாம் பாஹ்ய விஷயமே. ஆந்தர ஆத்மாவை 
அறிதற்குச் சமர்த்த மன்று . ஆகவே , இதனானே கூறிய 
பொருள் அநுமானஞ் செய்தற்குச் சமர்த்தமாகின்றது 
என்று கூறப்படுகின்றது .- 

52. எதனால் இவ்வெல்லாப் பிரமாண வியவஹா 
ரமும் பாஹ்யமே , அதனால் நன்கு விசாரித்தும் பிரத்தி 
யக்ஷாதிகளால் அநாத்மாவினிடத்தே பார்க்கப்படுகின் 
றன . ( பிரத்யட்சாதிகள் அநாத்மாவை அறிவன ) . 

எக்காரணத்தால் லௌகிகப் பிரத்தியக்ஷாதிப் 
பிரமாணங்களால் நான் பிரஹ்மம் என்னும் வாக்கியார்த் 
தம் அறியப்படுவ தில்லை , அக்காரணத்தால் .- 

53. எதனால் அந்நுவய வியதிரேகங்களால் 
(தேஹாதி ) பிராண பரியந்தம் நிவர்த்தித்து , நான் எப் 
படி யிருக்கின்றேன் என்று அறியும் இச்சை யுடைய 
அதிகாரிக்குத் தத்த்வமசி என்று சுருதி 


கின்றது . 


எதன் நிச்சயம் வாக்கியார்த்தம் , அதை அறிந்தவ 
னுக்கு நான் பிரஹ்மமா யிருக்கின்றேன் என்று ஆவிரப் 
பாவ முண்டாகின்றது ; இது பரியந்தமே அந்நுவய 
விய திரேக நியாயமாம் . 

திருஷ்ட்ரு திருசிய விபாகத்தானும் , உத்பத்தி 
நாச சாக்ஷி விபாகத்தானும் , சுருதி அநுஸாரத்தால் 
சுருக்கிக் கூறப்படுகின்றது . -- 

54 , தேஹம் திருசியமாகலின் கடம் போன்று 
( அறிக ). தேஹம் போன்று இந்திரியங்களையும் ( அறிக ). 
இந்திரியம் போன்று மனதையும் அறிக . 
போன்று நிச்சயாதி யுடைய புத்தியை ( அறிக ) . 


மனம் 


92 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


அங்ஙனமே சகல காரிய காரணங்களின் உத்பத்தி 
நாச விபாக சாக்ஷித்தன்மையானும் .- 

55. (உத்பத்திக்குப் ) பூர்வம் அசத்தா யிருந்து , 
பின் சத்துத்தன்மையை அடைகின்றது . சத்தாயிரு 
ந்து ( நாசமாய் ) அசத்துத்தன்மையை அடைகின்றது . 
(இது ) அநாத்மாவின் ஸ்வபாவமாம் . அதன் சாக்ஷி 
ஸ்வயம் அதன் விபரீதமாம் (உத்பத்தி நாச மின்றிய 
தாம் ) . 

அவ்விடத்துக் கடாதி திருசியங்கட்கு ஆநாத்மத் 
தன்மையை ,திருஷ்ட்ரு ஆத்மபூர்வகம் பிரத்தியக்ஷத்தா 
னே பிரமாணத்தான் அறிந்து , அநாத்மாவின் அசாதா 
ரன தர்மங்களை நிச்சியித்து , அந்தத் திருசியத்தன்மை 
உத்பத்தி நாசாதி தர்மங்களால் சரீர இந்திரிய மன 
நிச்சயாதி விருத்திகளை , அநாத்மாவாக நிவர்த்தித்து , 
அஹம் விருத்தி யுடையதும் திருசியத்தன்மை சமாக 
மாகலின் , திருஷ்ட்ரு பூர்வகத்தன்மை நிச்சயிக்கப்படு 
கின்றது . அவ்விது கூறப்படுகின்றது .- 

56 . எங்ஙனம் கடாதிகள் பரம்பரையால் 
ஹாதி விசிஷ்ட திருஷ்டாவிற்கு லிங்கமாகின்றன , 
இங்ஙனம் திருசியமாகலின் ,தேஹா தி விசிஷ்ட நானும் , 
திருஷ்டாவாய ஆத்மாவிற்கு லிங்கமாகின்றது . 

அற்றேல் , திருஷ்டா தர்சன திருசியங்கட்கு ஜாக் 
கிர ஸ்வப்ந சுழுத்திகளில் உத்பத்தி நாசம் பார்க்கப்படு 
தலின் , அவற்றின் உத்பத்தி நாசங்கள் எதைச் சாக்ஷி 
யாகவுடையன , அது உத்பத்தி நாச மின்ஜிய ஆத்மா 
வாம் . எங்கனம் எதன் நிமித்தங்கள் ஜகத்திற்குப் பிர 
காச அப்பிரகாசங்கள் , அது பிரகாச அப்பிரகாச மின் 
றிய சூரியன் . எப்பொழுது இங்கனம் , அப்பொழுது உத் 


தே 


மூன்றாம் அத்யாயம் . 


93 


பத்தி அஸ்தமன மின்றிய விஞ்ஞாந மாத்ர ஸ்வபாவ 
முடையதாய் வாக்கியத்தால் அறிவிக்கப்படும் அர்த்தத் 
திற்கு அநுமானத்தானே பிரதிபன்னமாகலின் , மீண் 
டும் வாக்கியத்திற்கு நிர்விஷயத்தன்மை பிராப்தமாம் 
( எனின் ) , இது தோஷ மன்று ; லிங்க வியவதானத்தால் 
அதன் பிரதிபத்தியாகலின் . அற்றேல் , சாக்ஷாத் அப 
ரோக்ஷ ஆத்மஸ்வபாவத்தால் அநாத்மாவின் ஹாக உபா 
தாகத்தன்மைகளின் சம்பந்தம் கிரகிக்கப்படுதலின் , 
வாக்கியம் என்ன அதிசயத்தைச் செய்யும் ? இங்ஙனம் 
கூறற்க ; அதன் பிரதிபத்தி லிங்க அதீனமாகலின் , லிங்க 
வியவதானத்தால் (உண்டாம் ) ஆத்மாவின் ஞாநம் , 
சாக்ஷாத் அபேரோக்ஷ ஞாந மன்று ; எந்த நிர்விசேஷ 
ஆத்மாவைச் சாதகன் நிரந்தரம் அதைத் தியானிக்கின் 
முன் அந்தப் பரமாத்மாவால் ( இந்த ஆத்மா , சாதகனால் ) 
அடையத்தக்கது ; அச்சாதனுக்கு இவ்வாத்மா ( தன் 
சரீரத்தை ) பிரகாசிக்கின்றது என்னுஞ் சுருதியான் , 

. 
இதனால் கூறப்படுகின்றது .- 

57. லிங்கம் அஸ்தித்தன்மை நிஷ்டமாகலின் , 
(சதசத் தின்றிய ஆத்மாவின் ) வாக்கியார்த்த போதக 
மன்று ; இதனால் சத் அசத்தினின்றும் பின்னமாய 
ஆத்மா வாக்கியத்தால் விளங்குகின்றது . 

அற்றேல் , சதசத் விகற்ப சமூக மின்றிய வஸ்து , 
வாக்கியத்தால் உங்கட்கு அபீஷ்டம் , அங்ஙனமாயி 
னும் வாக்கிய விஷய ஆசை நிவர்த்திக்கின்றது . எத 
னால் வாக்கிய சிரவண மின்றியும் சர்வ விகற்ப மின்றிய 
வஸ்து , கோபாலன் முதல் அவிபால பண்டித பரியந் 
தம் சுழுத்திக்கண் ( அநுபவ ) சித்தம் , அதனால் வாக் 
கிய சிரவணத்தாற் பிரயோஜகமின்று ( எனின் ), இஃது 
இங்ஙன மன்று ; காரணம் என்னை ? சர்வ அநர்த்த பீஜ 


94 


நைஷ்காம்ய சித்தி - 


மான ஆத்மாஞ்ஞாநம் சுழுத்திக்கண் பொருந்துகின்ற 
மையின் , சுழுத்தியின் கண் அஞ்ஞாத மின்மையாயின் , 
வேதாந்த வாக்கிய சிரவண மாக நிதித்தியாசனங்க 
ளின்றியும் நான் பிரஹ்மமா யிருக்கின்றேன் என்னும் 
நிச்சயத்தால் , சர்வப் புருஷர்கட்கும் ஸ்வபாவமாகவே 
சுழுத்தி ஞாநத்தால் சகல சம்சார நாசம் வரும் , கைவல் 
பத்தினின்றும் மீண்டு வெளிப்படுதல் நியாய முடைய 
தன்று ; மோக்ஷ மின்மைப் பிரசங்கத்தால் , தூங்கியவன் 
வேறே , எழுந்தவன் வேறே என்று கூறுதற்குச் சமர் 
த்த மன்று ; சுழுத்தியின்கண் நான் வேறு ஒன்றையும் 
பார்க்க வில்லை என்று எழுந்தவனது பிரத்தியபிஞ்ஞை 
பார்த்தலின் . அதனால் , அவசியம் சுழுத்தியில் அஞ் 
ஞாநம் அங்கீகரிக்க , அற்றேல் , அவ்விடத்து அஞ்ஞான 
மிருக்குமாயின் , ராகத் துவேஷ கட அஞ்ஞானாதி 
போன்று பிரத்தியக்ஷமாகத் தோற்றும் , இவ்வுலகத்தில் 
கடத்தை அறியேன் என்று அஞ்ஞாநம் வியவஹிதமின் 
றிப் பிரத்தியக்ஷமாவது போன்று . ( எனின் ) , இவ்விடத் 
துக் கூறப்படுகின்றது . அற்றன்று ; வியஞ்ஜக மின்மையி 
ன் . எங்ஙனம் வியஞ்ஜக மின்மை எனின், கேட்பாயாக.- 

58 . எங்ஙனம் பாஹ்ய விருத்தியை உத்பத்தி 
செய்யாது , அஹம் விருத்தி வெளிப்படுவ தின்று , 
அதுபோன்று அந்தக்கரண மின்றி அஞ்ஞாகத்தின் 
பிரத்தியக்ஷ வியவஹார காரணத்தன்மை வெளிப்படுவ 
தின்று . 

சிலர் , கழிந்ததை நினைத்து " திருசியமாகலின் , 
இங்ஙனம் அஹங்காரமும் திருஷ்டாவாய் ஆத்மாவிற்கு 
விங்கமாகின்றது என்று யுக்தி யின்றிக் ...றப்பட்ட 
தென்று கூறுகின்றனர் . காரணம் என்னை ? அஹங் 
காரத்திற்கும் அதன் ஞாதாவிற்கும் விவேகப் பிரசித்தி 


மூன்றாம் அத்யாயம் . 


95 


. 


யின்மையின் . எங்ஙனம் ஈண்டு கட தேவதத்தர்கட்குக் 
கிராஹ்ய கிராஹகத்தன்மையால் அதிஸ்புடமான 
விபாகம் லோகத்தில் பிரசித்தம் , அங்கனம் ஈண்டு 
அஹங்காரத்திற்கும் அதன் ஞாதாவிற்கும் விபாக 
மின்று , ஆகலின் , இஃதுண்மை யுடைக் கூற்றன்றாம் 
( எனின் ) , இவ்விடத்துக் கூறப்படுகின்றது .- 

59 . எங்ஙனம் வந்தி காஷ்டங்களில் தாஹ்ய 
தாஹகத்தன்மை ஓரிடத் திருக்கின்றன, அங்ஙனமே 
அஹங்கார ஞாதாக்களின் ஞேய ஞா த்ருத்தன்மை பாஸ் 
பா மிருக்கின்றன. 

இங்ஙனம் அவித்தையினின்று முண்டான அந்தக் 
கரணம் , பாஹ்ய விஷய நிமித்த ரூப அவச்சேதத்தின் 
பொருட்டு அஹம் விருத்தி யுண்டாகின்றது , அதனால் 
அவச்சின்னமாய்க் கூடஸ்தப் பிரயகாத்ம உபாதாக 
ஞாநரூபம் வியவதான மின்மையின் விஷயபாவத்தை 
(( பாஸ்யத்தன்மையை ) அடைகின்றது . ஆகலின் அவ் 
விடத்து அந்த ஞாத்ரு அஹந்தைகட்கு அவபாஸக 
அவபாஸ்யத்வ சம்பந்த மின்றி , வேறு அந்திய சம்பந்தம் 
பொருந்துவ தின்று , அஹந்தாரூபமோ ஆத்மாவோடு 
சேர்ந்து 

நான் என்னும் கஞ்சுகத்தைத் தரித்துக் 
கொண்டு , உபகார்யத்தன்மை உபகாரகத்தன்மைச் சமர் 
த்தமாய் , பாஹ்ய விஷயமாய உபகாரியோடு அல்லது , 
அபகாரியோடு ஆத்ம , ஆத்மீய சம்பந்தத்தை அடை 
கின்றது . அது கூறப்படுகின்றது .- 

• 60. சீக்ஷிக்கு இது என்னும் ஞாநம் (சாக்ஷாத் 
அஹம் விருத்தி அவச்சின்னத்தில் ) உண்டாகின்றது , 
அங்கனமே அஹங்காரத்திற்கு எனது என்னும் ஞாநம் 
சம்பந்தத்தால் ) உண்டாகின்றது . அஞ்ஞாத உபாதி 


96 


கைஷ்கர்ம்ய சித்தி . 


எனது 


யுடைய சைதந்ய ஆபாசத்தால் இதம் பிரத்தியயம் 
உண்டாகின்றது . 

மறது . இதனால் நான் எனது எ ஞாந 
பரிணாமம் உண்டாகின்றது . 

ஒரே ஞா தாவிற்கு ஆந்தர பாஹ்ய நிமித்த பேதத் 
தால் பின்ன விஷயத்தின்கண்ணும் 
என்று ஞாந வேற்றுமை உண்டாகின்ற தென்று கூறப் 
பட்டது . இவ்விடத்து உபகார விசிஷ்ட ஞா தாவிற்கே 
விஷயத்தில் எனது என்னும் பிரத்தியயம் உண்டா 
கின்றது . விபர்யயத்தில் இது என்னும் பிரத்தியய 
மென்று எங்ஙனம் அறியப்படுகின்றது ? ( எனின் ) அந் 
நுவய விய திரேகங்களால் அறியுங்கள் . அது யாங் 
ஙனம் ? கூறப்படுகின்றது . 

61 , சாக்ஷிக்கு (அஹங்காரத்தோடு ) நிவர்த்தி 
யின்மையின் அஹங்காரம் கடாதி போன்று 
என்னும் பிரதீதி விஷயமாவ தின்று . மோஹ மாத்திர 
ஆசிரயமாகலின் , இது என்னும் பிரதீதி யுண்டா 


எனது 


கின்றது . 


மோஹ அதன் காரிய ஆசிரயத்தால் ஞாதா விகா 
ரங்கட்கு முற்சுலோக மிரண்டில் இது எனது என் 
னும் ஞானாந் துவயம் காட்டப்பட்டது . இப்பொழுது 
அதன் விய திரேகத்தால் வியாதிரேகப் பிரதர்சனத்தின் 
பொருட்டுக் கூறப்படுகின்றது. 

62. ( சுழுத்தியில் சப்தாதி ஆகார பரிணாம ) 
விகாரமும் அஞ்ஞா நமும் இன்மையின் , ஆத்மாவிற்கு 
இது எனது என்னும் பிரத்தியயம் ( பார்க்கப்படுவது ) 
இன்று , ( எனின் ) எழுந்தவனுக்கு ஒன்றும் அறியா 
திருந்தேன் என்று ( ஸ்மரண முண்டாதலின் ) எதனால் 
அஞ்ஞாநம் ( இன்று ) ? 


மூன்றாம் அத்யாயம் . 


97 


ஆத்மாநாத்ம விவேகத்திற்கு அளவு தெரிவித்தற் 
பொருட்டுக் கூறப்படுகின்றது .-- 

63 , ( த்வம் பதார்த்த சோதக ) வாக்கிய ( அந்து 
வய வியதிரே ஆத்மாநாத்ம விவேக அநுபவ ) பிரத்திய 
க்ஷப் பிரமாணங்களால் இவ்வளவு அர்த்தம் ( அநாத்மவர் 
ஜித கூடஸ்த ஆத்மா ) அநுபவிக்கப்படுகின்றது ; சதா 
ஆத்மாவிற்கு அர்த்தத்தைச் செய்யும் அஞ்ஞாநத்தின் 
நிவிர்த்தி வாக்கியத்தானே (உண்டாகின்றது ). 

இரண்டாம் அத்தியாய ஆதியில் நான்கு சுரோதா 
க்கள் கூறப்பட்டன . அவற்றுள் * சர்வ அநாத்மாக்களும் 
நிவர்த்தியாகுமிடத்து , எவன் பிரத்தியகாத்மாவினிட 
த்து அவாக்கியார்த்தத் தன்மையை அறிகின்றான் , 
அவன் சர்வப் பிரதிபந்த காரணத்தை நிவர்த்தி செய் 
திருத்தலின் , அவனைக் குறித்துப் புகலத்தக்க தொன் 
றும் எஞ்சுவ தின்று , 1 எவன் வாக்கிய சிரவண மாத் 
திரத்தானே அறிகின்றான் , அவனுக்கும் அதீந்திரிய 
சக்தி யுடைமையின் , அற்பமும் அபேக்ஷிக்கத்தக்க 
தின்று 1 எவன் தத்த்வடசியா தி வாக்கியத்தைக் கேட்டு 
ஸ்வயமே அந்நுவய விய திரேகஞ் செய்து அதன் 
முடிவின்கண்ணே வாக்கியார்த்தத்தை அறிகின்றான் , 
இவனும் பதார்த்தத்தை அறிந்தமையின் பூர்வம்போன்று 
உபேக்ஷிக்கத்தக்கவனே . * எவன் அந்நுவய விய 
திரேகஞ் செய்தும் , யதார்த்த வஸ்துவின் ஞாந்த்தின் 
பொருட்டு , மீண்டும் மீண்டும் வாக்கியத்தைக் கேட்கின் 
றான் , அந் நுவய விய திரேகஞ் செய்த அவனுக்கு , எங் 
ஙனம் வாக்கியஞ் சிரவணஞ் செய்விக்கின்றது என்று 
கூறப்படுகின்றது .- 
* விராட் போன்று . 1 பிருகு போன்று . 
பிசாசகன் போன்று , சுவேதகேது போன்று . 

13 


98 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


64 . அந்த ஒன்பது புருஷரைப் பார்க்கும் பத் 
தாமவனா யிருந்தும் , ஒன்பது என்னும் எண்ணிக்கை 
யால் இழுக்கப்பட்ட ஞாந முடையவன் , பிராந்தியால் 
பத்தாமவனா யிருக்கின்றேன் என்று எங்ஙனம் அறிய 
வில்லை . 

திருஷ்டாந்தத்தி லுள்ள அர்த்தத்தை தார்ஷ்டாந் 
திக அர்த்தத்திற் சமர்ப்பித்துக் கூறுகின்றார் .- 

H5 . இங்ஙனம் (பிரத்தியகாத்மா) சர்வ துவைதப் 
பிரபஞ்ச மின்றியதாயினும் , தத் த்வமசியாதி வாக்கிய 
மின்றி அத்விதீய சொரூபத்தை அறிவ தின்று . இதிற் 
காரணம் தேடவேண்டுவ தின்று . 

" இதிற் காரணம் தேடவேண்டுவ தின்று " என் 
... றப்பட்டது ; அது எதனால் என்னுஞ் சங்கைக்குச் 
சமாதாநங் சு . ரப்படுகின்றது , தேடுதலைச் சஹித்துக் 
கொள்ளாமையின் , அஃதெங்ஙனம் எனின் கூறப்படு 


கனறது . 


66. அவ்விப் பிராந்தி , ஆலம்பன மின்றியதாயும், 
சர்வ நியாய விரோதியாயும் (இருக்கின்றது. அதனால் ) 
எங்ஙனம் இருள் பிரகாசத்தை (சஹிப்ப தின்று , அது 
போன்று ) அது விசாரத்தைச் சஹிப்ப தின்று . 

அவ்விவ் வவித்தையாய பிராந்திக்குச் சம்பக்ஞாக 
உத்பத்திவாயிலாய் நிவிருத்தி .- 

67. இச்சையை நிவர்த்திக்கும் இந்தச் சத்தா 
யிருக்கின்றாய் ( தத் த்வம :சி ) என்னும் வாக்கியத்தாற் 
பிரத்தியகாத்மாவினிடத்தில் திடமான ஞாக முண்டா 

து வேறு பிரமாணத்தா னுண்டாவ 
தின்று . 


-1 


கின்றது . 


மூன்றாம் அத்யாயம் . 

99 
வாக்கியம் எங்ஙனம் ? பிரதிபா திக்கின்ற தெனின் , 
திருஷ்டாந்தங் கூறப்படுகின்றது .- 

68. எங்ஙனம் ஒன்பதை அதிக்கிரமித்துப் பத் 
தாமவனை அறியும் இச்சையுடைய புருஷனுக்கு , அந்நிய 
னால் நீயே பத்தாமவனா யிருக்கின்றாய் என்று (உபதே 
சிக்கப்பட்ட ) வசநம் யதார்த்த ஞாஈமாகின்றது , இங் 
ஙனமே ( தத் தவமசியாதி வாக்கியங்களிலும் பதார்த்த 
ஞாநத்தை அறிக ). 

அதுவும் , தத் த்வமசியாதி வாக்கிய சிரவணத்தி 
னின்றும் உண்டாய பிரமா உத்பந்தமாகலின் , இஃதன்று 
என்று வேறு ஞாந முண்டாவ தின்று . அவ்விது திரு 
ஷ்டாந்தத்தாற் கூறப்படுகின்றது . -- 
69. ஒன்பது பாலர்களிடத்திலும் ( எண்ணும் 

) 
இவனுக்கு ஆதி மத்திய முடிவுகளில் சம்சய மின்மை 
யின் , இவனுக்கு பத்தாமவனா யிருக்கிறேன் என்னு 
வாக்கியத்தால் உண்டான ஞாநம் பாதிக்கப்படுவ 
தின்று , 

70 , இங்ஙனம் தத் த்வமசி என்னும் இவ்வாக்கி 
யத்தால் , துவைத நிவிருத்தியாய பிரத்தியகாத்மாவினி 
டத்து , த்வம் பதார்த்த சோதனை யுடைய புருஷனுக் 
குத் திடப் பிரமையே உண்டாகின்றது . 

" பிரத்தியகாத்மாவினிடத்துப் பிரமை 
கின்றது என்று கூறப்பட்டது . அவ்விடத்து , எங்க 

கடாதி பிரமேய விஷயப் பிரமை , கர்த்திராதி 
காரக பேதத்தை நிவர்த்திக்காது உண்டாகின்றது 
அங்ஙனமா ? அல்லது சர்வ காரக சமூக உபமர்த்தனத் 
தால் பிரத்தியகாத்மாவினிடத்துச் செய்யத்தக்கதா ? 
என்று சங்கிக்கின்றனர் . கூறப்படுகின்றது . - 


உண்டா 


னம் 


100 


கைஷ்கர்ம்ப சித்தி . 


71. இப்பிரத்தியகாத்மாவிற்குக் கிரியா 

கிரியா காரக 
பல மின்றிய அத்விதீய சைதந்நியம் ஸ்வயம் ஸ்வரூபம் , 
அதனோடு சம்பந்தித்து ( சைதந்ய ஆபாசப் பிரகாச 
த்தை அடைந்த ) புத்தி ஆத்மா போன்று கூறப்படு 


கின்றது . 


எதனால் இங்ஙனம் .- 

72 , அதனால் வித்துவானும் அப்புத்தியில் ஆத் 
மத்தன்மையைச் செய்கின்றான் . தூரமாய இந்திரிய 
விஷயங்களில் ( சரீராதிகளில் ) உத்தர உத்தரம் நாச 
மடைகின்றது . 

வாக்கியமே உண்மையான வஸ்துவின் போதகமா 
யின் , எங்கனம் ? எதன் ஹேதுவால் அவித்தையி 
னின்று முண்டான கர்த்திருத்துவாதி உபதேசம் 
கூறுகின்றது என்று கூறில் , சமாதானங் கூறப்படு 
கின்றது .-- 

73. பிராந்திப் பிரசித்தியால் அர்த்தத்தை அது 
வதித்து , அதன் தத்துவத்தைப் பிராந்திபாதனத்தால் 
இது அன்று என்று உபதேசிப்பது போன்று அது நீ 
என்பதும் ( என அறிக) . 

இவ்வர்த்தத்தைத் திருஷ்டாந்தத்தாற் புத்தியின் 
கண் ஆரோபிக்கின்றார் .- 

74 . அநுவாத மின்றி ஸ்தாணு ஸ்தாணு வென் 
னும் வசநமானது புருஷ புத்தியை நிவர்த்திக்காதது 
பான்று அநுவாத மின்றிய வசநமானது புருஷனது 
பிராந்தியைப் பாதிப்ப தின்று . 

எதனால் சுரோதாவிடத்துப் பிரசித்த அநுவாதி 
யே , த்வம் என்னும் பதம் , அதனால் உத்தில்யமானமா 


| 


முன்றாம் அத்யாயம் . 


101 


யிருத்தலின் துக்கித்தன்மை முதலியன தாத்பரியமே 
யன்றாம் . விதீயமானத்தன்மை அங்கீகரிக்கின் விரோ 
தம் பிராப்தமாம் . விதீயமான 

அநூத்தியமானங்கட் 
கோ யின்று , ஸ்வப்பிரதான பதங்கட்கு விரோத சங் 
கையாம் ; அவை சாமான்யத்தோடுகூடி யிருத்தலின் , 
விபர்யயத்தில் இன்று.- 

75. தாத்பர்ய மின்றிய சாமாந்யங்கள் நீங்கப் 
பட்ட தத் த்வம் பதங்கள் , விடத்தக்கவற்றைக் கூறுவன 
வல்ல . ஆதலின் அந்யோந்யம் பார்ப்பவைகளே . 

சாமாந்யம் நீக்கப்பட்டமையால் , அநுவாதமா 
யிருத்தலானும் , விதீயமானத்தோடுவிரோதித்தலானும் , 
துக்கித்தன்மை முதலியவற்றிற்கு இச்சைப்படி இரு 
க்க . விடத்தக்க அர்த்தங்கட்குச் சம்சர்க்க மின்மை , 
உபந்நியசிக்கப்பட்ட தோஷ மின்மையின் தத் த்வம் 
அர்த்தங்கட்கு நீலோத்பலா தி போன்று சம்சர்க்க 
மிருக்கும் எனின் , இங்கனமும் பொருத்த மன்று . அத 
னால் . - 

76. தத் த்வம் பதங்களின் முடிவு அத்வய பரோக்ஷ 
மின்றிய ஆத்மாவாம் . அத்விதீய தத் பத லக்ஷியம் , 
பிரத்தியகாத்மா வின்றி ஸ்வரூபத்தை அடைவ தின்று , 
ஆத்மாவாய த்வம் பத லக்ஷியமும் நித்திய சைதந்ய 
மாய தத் பத லக்ஷிய மின்றி ஸ்வரூபத்தை அடைவ 
தின்று , 

இவ்விடத்துக் கூறுகின்றனர் ; ஈண்டு விடத்தக்க 
தா ? அல்லது கொள்ளத்தக்கதா? ( எனின் ) , கூறப்படுகின் 
றது . பிரத்தியகாத்மார்த்தத்தை விதிக்கும் த்வம் பதத் 
தால் , நான் துக்கி பிரத்தியகாத்மா வென்று இரண்டும் 
தோன்றுகின்றன . அவ்விடத்தும் , பிரத்தியகாத்மாவிற்கு 


102 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


நான் துக்கி எனனும் இதனோடு சம்பந்தம் , ஆத்மாவின் 
யதார்த்தத்தை அறியாமையைக் காரணமா கவுடையதே . 
இதனால் , அஹம் அர்த்தம் அநர்த்தத்தோடு கூடியிருத்த 
லினானும் , அஞ்ஞாநத்தினின்று முண்டானமையானும் , 
விடத்தக்க தென்று பிரத்தியக்ஷ ஹேதுவால் நிச்ச 
யிக்கப்படுகின்றது . தத் அர்த்தத்தில் விடத்தக்கது 
யாது ? கொள்ளத் தக்கது யாது ? என்னும் நிச்சய மின் 
று ( எனின் ) , அதனால் இது கூறப்படுகின்றது .- 

77. அஹம் அர்த்தம் போன்று தத் அர்த்தத் 
தில் எப்பரோக்ஷத்தன்மை , அது விடத்தக்கதாகின் 
றது . பிரத்தியகாத்மாவோடு அஹங்காரத்திற்கு 
( அஞ்ஞாத நிமித்த ) அபேதம் போன்று , சாக்ஷி ஸ்வ 
ரூப வெனக்கும் பரோக்ஷத்தோடு ( அபேதம்அஞ்ஞாந 
நிமித்தமேயாம் ). 

எங்ஙனம் அத்விதீய லக்ஷண தத் அர்த்தம் , பிரத் 
தியகாத்மாசிரயமாய இரண்டாவதாந்தன்மை , 
கித்தன்மையாய அந்நுவயமின்மையை நிவர்த்திக் 
கின்றது (எனின் ) , கூறப்படுகின்றது . இவற்றிற்கு 
நாங்கள் நிவர்த்தக நிவர்த்தியபாவம் புகல்வ தின்று . 
ஆயின் , எங்கனம் ? பிரத்தியகாத்மாவாய த்வம் அர்த் 
தத்தில் முன் அறியப்படாத அத்விதீயத்தன்மையாய 
அது , இதனால் அறிவிக்கப் படுகின்றது . இதனால் அறி 
யாமை நிராசத்தால் அதனினின் றுண்டாய த்வம் 
அர்த்தத்திலுள்ள இரண்டாவது சத்திற்கும் , தத் அர்த் 
தத்தி லுள்ள பரோக்ஷத்தன்மைக்கும் , நிவிர்த்தியாகின் 
றமையின் , வைய திகரண்யாதி சங்கைக்கு இட மின்று 
என்னும் அவ்விது கூறப்படுகின்றது . 

78 , தத் அர்த்தம், த்வம் அர்த்தத்தோடு சம் 
பந்தித்து , நாநாத்தன்மையை நிவர்த்திக்கின்றது . 


துக் 


மூன்றாம் அத்யாயம் . 


103 


பரோக்ஷத்தன்மைப் பரித்தியாக மின்றித் தத் அர்த் 
தத்தைத், த்வம் அர்த்தம் சம்பந்திப்ப தின்று . 

எக்காரணத்தால் அத்விதீய லக்ஷண முடைய தத் 
அர்த்தம் , பிரத்தியகாத்மாவாய த்வம் அர்த்தத்தோடு 
வேறின்றி யிருந்தும் , அவித்தையினின்று முண்டாய 
இரண்டாவது சத்துத்தன்மையை நிவர்த்திக்கின்றது 
( எனின் ) , விரோதத்தால் ( என்று ) கூறப்படுகின்றது . 

அது கூறப்படுகின்றது .-- 
79. அத்விதீயத்தோடு சம்சாரித்தன்மையும் , ஆத் 
மாவோடு பரோக்ஷத்தன்மையும் , பிரசங்கத்தால் வந் 
தனவாம் ( ஆகந்துகமாம் ). விருத்தமாகலின் அவற்றிற் 
குத் தத்த்வம் பதங்களால் பாதநமாம் . 

தத் த்வம் அர்த்தங்களின் பாதகத்தன்மையில் 
வேறு காரணமும் கூறப்படுகின்றது . - 

- 30. அஞ்ஞாத புருஷார்த்த ரூபமாகச் சுருதி 
தாத்பர்ய விஷயமாகலின் , தத் த்வம் அர்த்தங்களில் , 
தம தர்த்தத்தைப் பாத்தியாகஞ் செய்யாது , விருத்தங் 
களின் பாதகங்க ளுண்டாகின்றன. 

இங்கனம் , எங்ஙனம் ஆரம்பித்த பிரக்கிரியா 
மார்க்கத்தால் பிரத்தியக்ஷாதி வேறு பிரமாணங்களால் 
விரோத கந்தமும் பொருந்துவ தின்று . எப்பொழுது 
சர்வப் பிரகாரத்தும் யத்நம் பண்ணப்பட்டவர்கள் ,இவ் 
வாக்கியார்த்தத்தை பிரத்தியக்ஷாதி வேறு பிரமாண 
விரோதத்தானே அடைய வில்லை , அப்பக்ஷத்திலும் 
கூறப்படுகின்றது. 

81 . வாக்கியம் , சிலவிடத்து பிரத்தியக்ஷாதி 
விரோத அர்த்தத்தைக் கூறுமாயின் , அது திருஷ்டி 


104 


நைஷ்கர்ம்ய சித்தி 


விதி ( உபாசனை ) யின் பொருட்டாம் . சம்சய மின்று ; 
( பஞ்சாக்கி வித்தையில் ) ஸ்திரீயினிடத்து அக்நி 
பாவம் போன்று . 

எப்பொழுது சர்வப்பிரகாரத்தாலும் , விசாரித்தும் 
தத் த்வமசியாதி வாக்கியம் , கிரியையைக் கடாக்ஷத்தா 
லும் பார்ப்ப தின்று , அப்பொழுது பிரசங்கியானாதி 
வியாபாரம் பொருந்துவ தின்று . அது கூறப்படுகின் 
றது .- 

82. வாக்கியம் , வஸ்து வொன்றனிடத்தே யிரு 
ப்பதாயின் , அவ் வஸ்து விற்குக் கிரியார்த்தத்தன்மை 
உண்டாவ தின்று ; வஸ்து ஏகரூபமாகலின் , விகற்பமும் 
பொருந்துவ தின்று , 

பின்ன விஷயமாகலானும் , வேறு பிரமாண விரோத 
மின்று , எங்கனம் ? கூறப்படுகின்றது .-- 

83. அறியப்படாத அர்த்தத்தை அறிவித்துப் 
பிரமாணமாகின்றது . அறியப்படாத அர்த்தத்தை அறி 
விப்ப தின்றாயின் அது பிரமாணமாவ தின்று ; அதனால் 
பின்ன அர்த்தத்தை அறிவிப்பாதாய தத் த்வமசியாதி 
வாக்கியங்கட்கும் பிரத்தியக்ஷாதிகட்கும் விரோதம் 
பொருந்துவ தின்று. 

எவன் இங்ஙனம் பின்ன விஷயங்கட்கும் விரோ 
தம் கூறுகின்றான் , அவன் இவ்விடத்தும் விரோதம் 


கூறுக . 


84 , எதனால் சக்ஷவால் ரூபத்தைப் பார்க்கின் 
றேன் . இச் சப்தம் (பாண்டு என்னும் ( இவற்றிற்குப் 
பின்ன விஷயமாகலின் விரோதம் ) எங்ஙனம் இன்று , 
அங்ஙனமே ஆகமங்கட்கும் பிரத்தியக்ஷங்கட்கும் 
விரோத மின்று , 


மூன்றாம் அத்யாயம் . 


105 


சத்ரூப பிரமாணங்கட்கு விரோத மின்று ; சுரோத் 
திராதிகட்குப் போன்று பின்ன விஷயமாகலின் . எவற் 
றிற்குப் பின்ன விஷயத்தன்மை அவற்றிற்கு , ஆகு 
நகுலங்கட்குப் போன்று , பாத்திய பாதக பாவம் நியம 
மாகவே உண்டாகின்றது . 

இதனால் அது கூறப்படு 
கின்றது .- 

85. பிரத்தியக்ஷமாயின் , சப்தத்தால் ( பாதிக்கப் 
படுவது , அல்லது போதிக்கப்படுவது ) அன்று . சப்தப் 
பிரமாண முடையதாயின் , பிரத்தியக்ஷம் யாண்டு ? 
( ஒன்றற்குப் ) பிரத்தியக்ஷத்தில் ( மற்றவற்றிற்குப் ) 
பிரத்தியக்ஷாபாசமாம் . ( ஒன்றற்கு ) ஆகமத்தில் ( மற்ற 
வற்றிற்கு ) ஆகமாபாசமாம் . 

பிரதிஞ்ஞா ஹேது திருஷ்டாந்த நியாயம் ஈண் 
டுப் பொருந்துவ தின்று; சப்தாதி ( பிரமாணங் ) கள் 
ஒவ்வொன்றும் பிரமாண மாகலின் . இதனால் கூறப்படு 
கின்றது .. 

86. பிரமாணங்கள் தமது மஹிமையானே அர்த்த 
ஞாநத்தைச் செய்கின்றன. பரஸ்பர சாபேக்ஷைக் 
கண் ஸ்வயமாக பிராமாண்யம் அங்கீகரிக்கப்படுவ 
தின்று . 

சைதந்ய ரூப ஆத்மாவிற்குச் சுக துக்காதி சம் 
பந்தம் பிரத்தியக்ஷாதிப் பிரமாணங்களாற் கிரகிக்கப் 
படுவ தின்று ; எதனால் பிரத்தியக்ஷாதிப் பிரமாணங்க 
ளோடு விரோதம் உத்காடகஞ் செயப்படுகின்றது ? எங் 
நுனம் ? கேட்பாயாக .. 

87. துக்கித் தன்மை ஆத்ம சமவேதமாயின் , 
அஃது ஆத்மா போன்று பிரமிதி யன்றாம் . கர்மத் 
தினிடத்தே பிரமை யுக்தமாம் ; ஓரிடத்தும் கர்த்தாவி 
னிடத்து இன்று . 

14 


106 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


அங்கீகரிக்கினும் , பிரசங்க்யான ( விதி ) நூறானும் 
மோக்ஷ மின்மைப் பிரசங்கத்தினின்றும் விடுபட மாட் 
டீர் . இதனால் கூறப்படுகின்றது . 

88. பிரமாணமாய மூலத்தோடு கூடியிருத்தலின் , 
துக்கித்தன்மை அக்நியின் உஷ்ணம் போன்று , யாரால் 
நிவர்த்தித்தற் காற்றலாம் . நிவர்த்தியாகின்ற தெனின் , 
சௌகதமதமாய நிராத்மத்தன்மை அடைவாம் . 

அத மதம் . (சங்கை). 

89. துக்கித்தன்மையை , நன்கு அநுஷ்டித்த 
பிரசங்க்யானம் , நிவர்த்தி செய்கின்ற தெனின் , பிரத்தி 
யக்ஷாதி விருத்தமாகலின் , எங்ஙனம் பிரமையை உத் 
பத்தி செய்யும் ? 

அற்றேல் , பிரசங்க்யான மென்பது , தத்த்வமசி 
யாதி சப்தார்த்த அந்நுவய வியதிரேக யுக்தி விஷய 
புத்தியை மீண்டு மீண்டு முண்டாக்கல் என்று கூறப் 

அதுவும் , அநுஷ்டிக்கப்பட்டுப் பிரமிதி 
யை விருத்தி செய்தலால் பரிபூர்ணத்தை யுடைய 

உண்டாக்குகின்றது ; ஏகாக்கிரத்தன்மை 
யை விருத்தி செய்தலா னன்று . சர்வ அசுசிஸ்தான 
ஸ்திரீப் பிண (சரீர ) த்தில் , காமினி என்று வஸ்து 
வின்றிப் புருஷ ஆயாச மாத்திரத்தா னுண்டான 
ஞாநம் போல் ( எனின் ) , அற்றன்று . எதனால் .- 

90. அப்பியாச மிகுதியால் புத்திக்கு யாது 
உண்டாகின்றது , . அது ஏகாக்கிரத் தன்மையேயாம் . 
பிரமாணங்கள் , அப்பியாச அபேக்ஷையால் அர்த்த 
ஞானத்தை உண்டாகுவன வல . 

91 , அப்பியாசத்தால் விருத்தியடைந்த பாவனை 
சர்வ சம்சாரத்தை நிவர்த்திக்கின்றதெனின் , ( அதனால் ) 


படுகின்றது . 


பிரமிதியை 


மூன்றாம் அத்யாயம் , 


107 


அத்தியந்த நிவர்த்தியின்று . அப்பலம் பாவனையா லுண் 
டான தாம் . 

மற்றும் கூறப்படுகின்றது .-- 

92. அற்பகால அப்பியாச ஜன்னிய பாவனையால் , 
கற்பகோடி காலமாக விருத்தியான துக்கியா யிருக்கின் 
றேன் என்னும் பாவனையும் நாசமாகுமாயின் , ( பிரஹ்ம 
பாவனை நிவர்த்திக்கு மென்று சொல்ல 

மென்று சொல்ல வேண்டுவ 
தின்று ) . ஸ்திர பாவனை என்னு மிதில் என்ன பிரமிதி ? 
( நித்தியத்தன்மையிற் பிரமாண மின்று ) . 

அற்றேல் , சாஸ்திரத்தால் நித்தியத்தன்மை 
உண்டாகின்றது ( எனின் ) , இங்ஙன மன்று ; சாஸ்திரம் 
யதார்த்த நிலையி லிருக்கும் வஸ்து ஞாக மாத்திரத் 
தைச் செய்வதாகலின் , சாஸ்திரம் பதார்த்தத்தின் சக் 
தியை ஸ்தாபனஞ் செய்வ தன்று ; லோகத்திலும் பிர 
சித்தமே .-- 
93 . 

யாது பாவனையினின்று முண்டான 
மாகின்றது , யாது கர்மத்தின் பலமாகின்றது , 
நித்திய மென்று அங்கீகரிக்கற்க ; திரவிடத்தில் சம்பந் 
தம் போன்று . 

ஆத்மாவிற்குத் துக்கித்தன்மை , பிரத்தியக்ஷாதிப் 
பிரமாண சித்தமாம் ; அங்ஙனமாயினும் , தத் த்வமசியாதி 
வாக்கியத்தா னுண்டாய ஞாநமே பலவான் என்னும் 
நிச்சயம் , வியபிசார மின்றிய பிராமாண்யமாம் ; வாக்கி 
யத்தோடு கூடி யிருத்தலின் . பிரமேயத்திற்கும் ஸ்வ 
யமே நீர்த்துக்கித் தன்மை சித்தித்தலின் , பிரத்தி 
யக்ஷாதியோ வியபிசாரத்தோடுகூடி யிருத்தலின் . சம் 
பாவனையும் புருஷ கற்பனை மாத்திர அவஷ்டம்பத் 
தானும் -- 


பல 


108 


கைஷ்கர்ம்ய சித்தி . 


விடத்து 


94. ( ஆத்மாவிற்கு ) நிர்த்துக்கித்தன்மை ஸ்வ 
யம் சித்தம் . துக்கித்தன்மை பிரத்தியக்ஷாதியால் . 
எவன் பாஹ்யப் பிரமாணத்தால் ஆத்மாவை அனாதரஞ் 
செய்து விசுவசிப்பான் ? 

சம்பந்தார்த்தத்தே. 

95 . இந்திரியங்களை பாஹ்யத்திற் செல்லும் 
படி ” என்னும் இச்சுருதியின் வசந்த்தானும் , பிரத்தி 
யக்ஷ பாதத்தால் , ஆத்மாவினிடத்துப் பிரவிருத்தியும் 
அறியப்படுகின்றது . 

அங்கீகரித்து இங்ஙனம் கூறப்படுகின்றது . பிர 
மாணமா யிருந்து வேறு பிரமாணத்தொடு 

விரோத 
மடைவதோ இன்று என்று பன்முறை கூறினோம் . எவ் 

வாக்கியத்திற்கும் , பிரத்தியக்ஷத்திற்கும் 
விரோத சங்கை , அவ்விடத்தும் புருஷ மோஹ வசத் 
தானே அஃது உண்டாகின்றது ; பரமார்த்தமாக வன்று . 
இதனால் கூறப்படுகின்றது .- 

96. வாக்கியம் , பிரத்தியக்ஷாதி விரோதப் பிர 
மையை உண்டாக்குமாயின் , முக்கியார்த்தம் பொருந் 
தாமையின் , கௌணப் பிரத்தியக்ஷத்தன்மையைக் 
கூறும் . 

அவ்வர்த்தத்தின் சுகப் பிரதிபத்தியின் பொருட்டு 
உதாஹரணம் .-- 

97. நன்கு அத்தியயனஞ் செய்யில் , இவன் 
அக்கி , மஞ்சம் உரத்துப் பேசுகின்றது ( என்று யோக் 
கிய மின்றிய சப்தத்தானும் புருஷன் ) எங்கனம் க்ஷிெக் 
கப்படுகிறான் , அதுபோன்று யோக்கிய 
அஹம் விருத்தியானும் அவ்வாத்மா லக்ஷிக்கப்படு 
கின்றது . 


மின்றிய 


மூன்றாம் அதீயாயம் . 


109 


காரண 


எக்காரணத்தால் ஆத்மா நேரே 

கூறப்படுவ 
தின்று , இக்கற்பனையால் என் ( எனின் ) , அவ்விடத்துக் 
கூறப்படுகின்றது .- 

98. த்வம் என்னும் இப்பதத்தை விட்டு , ஆத்ம 
போதகத்தில் வேறு மார்க்க மின்று . ஈண்டு த்வம் 
( பிரமாதா ) அர்த்தமும் நன்கு இருக்கின்றது , ( அவ் 
வெல்லாம் ) குண சம்பந்தத்தாற் பிரவிருத்திக்கின் 
றது . 

எவ்வேதுவால் நான் என்னும் இதுவும் , குணசம் 
பந்தத்தாற் பிரவிருத்திக்கின்றது , சாக்ஷாத்தாகவே 
யின்று (எனின் ), ஆத்மாவிற்குச் சர்வ கற்பனை யின்றிய 

ஸ்வபாவமாகலின் . இதனால் கூறப்படுகின் 
றது . 

99 , துர்ப்புத்தி- யுடையவர்கள் , - ஆகாசத்தில் 
நீலம் தூசி மேகம் மலினங்களை எங்ஙனம் கற்பிக்கின்ற 
னர் , அங்ஙனமே மூடர்கள் பிரத்தியகாத்மாவினிட 
துச் சம்சாரத்தைக் கற்பிக்கின்றனர் . 

அற்றேல் , சர்வ கற்பனைகட்கும் , அத்மாவினிடத்து 
அத்தியந்தம் அசம்பவம் சமாநமாகுங்கால் , அஹம் 
விருத்தியில் பக்ஷபாதத்தின்கண் காரணம் யாது ? எ 

எத 
னால் வேறு விருத்திகளை விட்டு அஹம் விருத்தியானே 
ஆத்மா லக்ஷிக்கப்படுகின்றது ( எனின் ) , கூறப்படுகின் 
றது .- 

100 , ஆத்மாவிற்குத் தேகாதி அந்நியத்தினின்றும் 
பிரத்தியகாத்மா போன்று இவ் வஹம் விருத்தி சின் 
மயமாகின்றது , அதனால் முற் புகன்ற ஹேதுக்களால் 
ஆத்மா, இச்சப்தத்தாற் கூறப்படுகின்றது . 


116 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


101. சைதந்யம் கேவலம் 

வென்னும் 
அர்த்தமாய விருத்திகளால் லக்ஷிக்கப்படுமாயின் , அத 
ற்கு அநாத்மத்தன்மை வரும்.. சுருதியின் வசநங்க 
ளும் நாசமாம் . 

உரைத்த. 

102. இக்குணலேசத்தால் கர்த்திரு கர்மத்தன்மை 
அதிக்கிரமித்த அஹம் விருத்தியால் , இவ்வாத்மா கூறப் 
படுகின்றது . இவ்விடத்து சாக்ஷாத் பதத்தாற் கூறப் 
படுவ தின்று , 

“ இவ்விடத்துச் சாக்ஷாத் பதத்தாற் கூறப்படுவ 
தின்று ” என்பதன் காரணம் என்னை எனின் .- 

103. சப்தப் பிரவிருத்திக்கு நிமித்தங்கள் , சஷ்டி 
( ஆறாம் வேற்றுமை ) குண கிரியை சாதி ரூடிகள் . 
இவற்றின் அந்நிய தமமும் ஆத்மாவினிடத்து இன்று ; 
அதனால் ஆத்மா கூறப்படுவ தின்று , 

. 
அபிதான அபிதேயத்துவ சம்பந்த அங்கீகாரத் 
தால் , ஆத்மாவினிடத்துச் சப்தம் பிரவிருத்திப்ப தின் 
றாயின் , சப்தத்தால் நான் பிரஹ்மமா யிருக்கின்றேன் 
என்று சம்யக்ஞாந உத்பத்தி எங்ஙனம் ? ( எனின் ) , 
கூறப்படுகின்றது . - 

104. ஆரோபித ரூப உபாயத்தினிடத்திருந்து 
உபாய மின்றிய ஆத்ம தத்துவம் அடையப்படுகின் 
றது . ஆத்மத்தன்மையாய காரணத்தாற் , குண 
விருத்தியால் போதிக்கின்றன 

அறியப்படு 


என 


கின்றது . 


அபிதானம் , அபிதேயத்தோடு சம்பந்த மின்றி 
யிருந்து , அபிதேய மின்றிய அர்த்தத்தில் பிரமையை 


நித்திரை 


மூன்றாம் அத்யாயம் . 111 
எங்ஙனம் உண்டாக்குகின்ற தெனின் , கேட்பாயாக . 
எங்ஙனம் சம்பந்த மின்றியும் அபிதேய மின்றிய அர்த் 
தத்தில் அவித்தையின் நிராகரண வாயிலாய்ப் போதிக் 
கின்றது என்று கூறப்படுகின்றது . 

105. எங்ஙனம் நித்திரை செய்பவர்கள் , தமது 
நாமங்களால் போதிக்கப்படின் , சஹசமாகவே அறிந்து 
விழித்துக்கொள்ளுகின்றனர் என்பது அநேகமாக லோ 
கத்திற் பிரசித்தமாம் , அங்ஙனமே பிரத்தியசாக்மாவி 
னிடத்தும் தத் த்வ மசியாதி வாக்கியங்களால் சம்பந்தக் 
கிரஹணமின்றி அறிந்து கொள்ளுகின்றனர் ). 

106. சரீரத்தினின்றும் பின்னமாய் 
செய்யும் புருஷனுக்கு , நாமத்தோடு சம்பந்த மின்று . 
அங்ஙனமாயினும் , அச்சப்த சிரவணத்தால் , எங்கனம் 
விழிக்கின்றான் , இங்ஙனமே தத் த்வம் என்னும் சப்தங் 
களால் ( சம்பந்தக் கிரஹண மின்றி அறிகின்றான் ). 

எங்ஙனம் .- 

107. எங்ஙனம் கிருஷ்ண ஆகார ஞான விஷய 
சம்பந்த நீரூபமும் ரூப முடையதுமாய ( அமூர்த்தம் நீரூ 
பம் என்னும் ) போதமும் , (நீலோத்பலம் போ 
ன்று நீலம் என்னும் ) அபோ தமும் , அகாசத்தை 
ஸ்பரிசிக்காது பாத்திய பாதங்களாகின்றன, அங்ஙனமே 
ஈண்டு ஆத்மாவினிடத்து ( சம்சாரி அசம்சாரித்தன்மை 
களைச் செய்யாது நிவர்த்திய நிவர்த்தக பாவம் அல்லது 
பாத்திய பாதக பாவம் ) அறியத்தக்கது . 

ஆரோபித உபாயத்தி லிருந்து என்று கேட்டு 
அதிக ஆச்சர்யத்தை அடைந்து மிக்க ஆடம்பரத் 
தால் ஒருவன் சங்கிக்கின்றான் .- 


112 


கைஷ்கர்ம்ய சித்தி . 


108. பரமார்த்த நிச்சயத்தின்கண் ஆரோபித 
உபாயமானது லோகத்தில் இன்று , ஆரோபித லிங்க 
மாய பாஷ்பாதியால் ( காலையில் ஜலத்தில் தோற்றும் 
புகையால் ) ஒருவரும் அக்கினியை அடைவ தின்று . - 

109 ; என்று இங்ஙனம் எவன் சங்கிக்கின்றான் , 
அவனைக் கடாதி திஷ்டாந்தத்தாற் பொருத்துக . இக் 
கடம் சத்து அசத்துக்களி னின்றும் விலக்ஷணம் ; 
இவற்றிற்குக் ( கிரமமாகப் ) பரியாயமு மின்றாம் . 
இங்ஙனம் குதர்க்க சங்கையை 

நிவர்த்தித்து , 
இப்பொழுது பிரகிருதத்தைக் கூறுகின்றார் . பிரகிருத 
மும் அபிதா சுருதி , அவித்தை த்வம்சமான அபிதேய 
மின்றிய ஆத்மாவினிடத்து ஞானத்தை எங்ஙனம் உண் 
டாக்குகின்றது என்பது . அதன்கண்ணே வேறு கார 
ணங் கூறப்படுகின்றது.- 

110. இவ்விடத்து ஸ்திரமா யிருத்தற் கின்றிய 
அஞ்ஞாநம் ஆத்மாவே . இதன் ஞாநத்தன்மை நிமித்த 
மாத்திரத்தால் இது நாசமடைகின்றது . 

எங்ஙனம் 
மரத்தின் நுனியி லுள்ள பதரிப்பழம் ( இலந்தைப் பழம் 
நிமித்த மாத்திர வீழ்ச்சியாம் ) . 

உதய அஸ்தமன மின்றிய கூடஸ்த ஞாந மாத்திர 
ஸ்வபாவமாகலின் , ஆத்மாவிற்கு அவித்தையின் சத் 
பாவம் சம்பாவனை செய்தற் கசக்கிய மெனின் , அற் 
றன்று ; 

அவித்தையின் பிரசித்தியானே அதன் சத் 
பாவஞ் சித்தித்தலின் ; ஆந்தையின் இரவு போன்று 
என்னும் இதனால் இது கூறப்படுகின்றது. 

111. அஹோ ! பிரமாணத்தையும் , வஸ்துவை 
யும் அதிக்கிரமித்துப் பாமாத்மா போன்று இருக்கும் 


மூன்றாம் அத்யாயம் . 


113 


அவித்தையின் திடத்தன்மையை , ஒருவரும் அதிக் 
கிரமித்தல் சாத்திய மன்றாம் . 

எதனால் அவித்தையின் பிரசித்தியானே அவித் 
தையின் சத்பாவ சித்தி , அதனால் , ஆத்ம வஸ்து விருத் 
தாந்த அநுரோதத்தால் ஒன்றும் அதனிடத்துச் சம்ப 
வமு மின்று . எதனாற் கூறப்படுகின்றது .- 

112. எதற்குக் கிரியா காரக மின்றிய ஞாநம் 
தனது ஸ்வரூபமாகின்றது , அவ்விடத்து எவ்வேதுவால் 
அவித்தையின் சம்பாவனையும் உண்டாகின்றது . 

இங்ஙனம் உதய அஸ்தமன மின்றிய ஞாந மாத்திர 
சரீர ஸ்வரூபமா யிருந்தும் , விசாரி மின்றிப் பிரசித்த 
அவித்தியா மாத்திர வியவ ஹிதத்தின்கண்ணே அது 
போன் றல்ல வென்று பார்க்கப்படுகின்றது . எதனால், 
அதனால் . - 

113. ( தேஹேந்திரியாதி ) பாவத்தினின்றும் 
அநுமானத்தால் நிவர்த்திக்கப்பட்ட ஆத்மா , அபாவ 
ரூபத்தன்மையை அடைந்தது போன்று இருக்கின்றது . 
( நான் யார் என்று ) அறியும் இச்சையுடைய இவனுக்கு , 
அதனினின்றும் வாக்கியத்தானே நிவிர்த்தி யுண்டா 
கின்றது . 

பாவ ( பதார்த்த ) ம் போன்று அபாவத்தினின்று 
நிவர்த்தியும் அநுமானத்தானே ஏனுண்டாவ . தின்று 
எனின் , கேட்பாயாக .- 

• 114. எங்ஙனம் (தேஹாதி ) பாவத்தினின்றும் 
வியாவிருத்தி , பாவத்தன்மை ரூபத்தா னன்று ; ( இரண் 
டும் பாவ ஸ்வபாவம் ) சமாநமாகலின் , அங்ஙனமே 

15 


114 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


பல 


அபாவ (பதார்த்த ) த்தினின்றும் வியாவிருத்தி , அபா 
வத்தன்மையா னிச்சிப்ப தின்று . 

எதனால் அநுமானத்தால் சர்வ கிரியா காரக 
மின்றிய ஸ்வரூப ஸ்வராஜ்ஜியத்தில் அபிஷேகஞ் செய் 
தற்குச் சமர்த்த மின்று , அதனால் .- 

115 , பாவாபாவத்தினின்றும் விவேகஞ் செய் 
தற் கசக்கிய அவித்தியா நித்திரையால் , சுழுத்தியை 
யடைந்தவன் , சுருதியானே விழிக்கின்றான் . 

இவ்விடத்து , உதய அஸ்தமன மின்றிய விஞ்ஞா 
னாத்ம ஸ்வரூப மாகலின் , வித்தையைச் சம்பாதித்தற் 
கசக்கியம் 

என்று கூறுகின்றனர் ; இஃ திங்கன 
மன்று ; எதனால் ? எதனாற் கூறப்படுகின்றது .- 

116 , எதனால் அவித்தை என்னும் சங்கை , பூர் 
வம் ஹேது பொருந்தாமையின் , இங்ஙனம் உண்டாவ 
தின்று . காலத்திரயத்திலும் பரிச்சின்ன மின்மையின் , 
மேற் சங்கையும் பொருத்த மன்று . 

எதனால் தத் த்வமசியாதி வாக்கியமே , ஆத்மா 
வின் நிரன்வயமான சர்வ அவித்தையை நிவர்த்திக் 
கின்றது அதனால் , - 

117. எவர்கள் நிச்சித தமமாய சத்தா யிருக்கின் 
றாய் ( தத் த்வமசி ) என்னும் பிரமாணத்தை ஆதரவு 
செய்யாது , வேறு ( பிரசங்க்யானாதி ) பிரமாணங்களால் 
அறிதற்கு இச்சை செய்கின்றார்கள் , அவர்கள் நேத்தி 
ரத்தாலும் ரஸத்தை யறிவார்கள் . 

இங்ஙனம் பிதிபந்தக மின்றி நான் பிரஹ்மம் என் 
னும் ஞாநத்தைத் தத்வமசியாதி வாக்கியம் செய்தும் , 
பிரதிபாதிக்கின்ற தின்று என்று அபிப்பிராய மிருக்கு 


மூன்றாம் அத்யபயம் . 


115 


மாயின் , ஓரிடத்தும் ஞாந முண்டாகாது . இதனாற் 
கூறப்படுகின்றது .-- 

118. சத்திய ஞாநத்தின்கண்ணும் இது அதிர் 
தத்தைக் கூறுகின்ற தெனின் , ஞாநம் சமான மாகலின் , 
(உனக்கு ) அந்நிய விடத்தும் விசுவாச முண்டாவ தின்று . 
கொள்ளப்பட்ட பாக்கியார்த்தத்தி 

னின்றும் 
வேறு வாக்கியார்த்தம் கற்பித்தற்குப் பொருத்த 
மன்று ; எதனால் .- 

119. இதனால் அநுபவ முண்டாக வில்லையாயின் , 
பதார்த்த ஞாநத்தின்கண்ணும் வேறு விதி கற்பிக்கத் 
தக்கது . அவ்விடத்து வேறு அர்த்தம் அறியப்படுவ 
தின்று . 

தாத்பர்ய அர்த்தம் , புகன்ற நியாயத்தால் நிச்ச 
பயஞ் செய்யப்படுவ தின் றென்ப தின்று . இந்நியாயம் 
யாது ? ( இதனாற் ) கூறப்படுகின்றது .- 

120. நாமா திகளினின்றும் த்வம் அர்த்தத்தைப் 
பின்னமாக அறிந்து ( க்ஷேத்திர புத்திராதிகளிடத் 
துப் ) பற்றின்றியவனாயும் , இதம் பதார்த்தங்களினின் 
றும் ஆசையற்றவனாயும் , சம முதலிய விதி சம்பன்ன 
னாய் (இருந்து ) , 

121 , ஆத்மத்தன்மையால் ஸ்வரூபப் பிரதிபந் 
தகமான அந்நமயாதி பஞ்ச கோசங்களாய அவற் 
றைப் பங்கஞ் செய்து , நான் பிரஹ்மம் என்னும் வாக்கி 
யார்த்தத்தை அறிவானாபின் , (உ.பாசனாதி ) கிரிபையாற் 
பிரயோஜன மின்று . 


116 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


- 


இங்ஙனம் அங்கீகரியா திருப்பின் , பிரமாணமாய 
வாக்கியத்திற்கு அப்பிராமாண்யத்தன்மை வரும் . அது 
கூறப்படுகின்றது. 
122. எந்த வாக்கியம் , எதன் 

பொருட்டுப் பிர 
விருத்தித்து , அவ்விடத்துக் கேட்கப்பட்ட பிரமையை 
உத்பத்தி செய்யா திருக்குமாயின் , அதற்கு எவ்வேது 
வாற் பிராமாண்யம் ( அங்கீகரிக்கற் பாற்று ) ? 

அங்கீகரிக்கின்.- 

123. பிரசங்க்யானத்தால் அறியத்தக்க தெனின் , 
சப்தம் சத்திய வசநங்கள் எங்ஙனம் ? சப்தம் பரோக்ஷ 
விஷய மாகலின் , எங்கட்கு பிரசங்க்யானத்தால் (உபா 
சனையால் ) சம்சய மின்றி ( பிரஹ்மத்தை )க்கூறுகின்றது . 

யுக்தி , சப்த , ஆவிருத்தி லக்ஷண பிரசங்க்யானத் 
தால் உண்மையான ஞாநம் உண்டாகு மென்பது 
பொருத்த மன்று . எதனால் .- 

124. யுக்தி சப்தங்கள் பூர்வமும் இவனுக்கு அப் 
ரோக்ஷ ஞாநத்தைச் செய்யா திருக்குமாயின் , ஆவர்த்த 
• னையால் ( அப்பியாசத்தால் ) , அவற்றால் எவ் வபூர்வ 
பலம் உண்டாகின்றது . 

இங்ஙனமும் பிரசங்க்யான மின்றிப் பிராணனைத் 
தாரணை செய்தற்குச் சமர்த்த மல்ல னெனின் , ( அத 
னைச் ) சிவரணாதியின்கண்ணே சம்பாதித்தற் கிச்சை 
செய்கின்றோம் . எங்ஙனம்.- 

125. அப்பியாசரூப் நியாயமாய பிரசங்க்யானம் 
சிரவணத்தின்கண் இவனுக்கு இருக்குக . ( முதலில் ) 
அற்ப சிரவணஞ் செய்து , ( பின் ) அர்த்த சிரவணஞ் 


மூன்றாம் அத்யாயம் , 


117 


செய்து , ( அதன்பின் ) நன்கு சிரவணஞ் செய்து அறி 
கின்றான் . 

அற்றேல் , பிரசங்க்யான விதியை அங்கீகரிக்காமை 
யின் , பரமஹம்சனது அநுஷ்டானம் , பௌத்தாதி அநு 
ஷ்டானம் 

போன்று , அசாஸ்தர பூர்வகத்தன்மை 
அடையும் ; ஆகவே , ஆரூட பதிதத்தன்மை உண்டாவ 

சர்வ கர்மங்களின் நிவர்த்தியும் அடைவது 
இன்று ( எனின் ) , கூறப்படுகின்றது - 

126. எதனால் த்வம் அர்த்தத்தின் விவேக ஞாந 
த்தின் பொருட்டு விதியையும் அங்கீகரித்தலின் , அதனை 
யின்றி எத்தோஷங்கள் , (கூறப்பட்டன ) அவைகளும் 
ஹேது வின்மையால் வருவ தில்லை . 

மூன்றாம் அத்யாயம் சமாப்தம் . 


தின்று . 


-tainHREEHRAILEILINATH 


ALLLLL 


ಚಚ 
6 : 


யுவர் க uை uNTIUM யாபாப பாராட்டி + aathir 


பரஸ்மை நம : 

நான்காம் அத்யாயம் . 
1 . பூர்வ அத்யாயங்களில் எந்த வஸ்து விஸ் 
தரமாக வெளிப்படையாய்க் கூறப்பட்டது , அதனையே 
இப்போழ்து சுகமாக அறிதற்பொருட்டுச் சங்க்ஷேபமா 
கக் கூறுவேன் . 

2 . சுருக்கியும் விரித்தும் கூறப்படும் வஸ்து , 
மந்த உத்தம புத்தியை யுடைய நரர்களினது அந்தக் 
காணத்தை அடைகின்றது . அதனால் கூறப்படுகின் 
றது . 

3. இவ்வுலகத்தில் அத்மாவும் அநாத்மாவும் பிர 
த்தியக்ஷாதிப் பிரமாணத்தால் சித்தம் ; அவற்றுள் , 
அநாத்மாவோ , சர்வ விடத்துமே ஆத்ம பூர்வகமாம் . 

4 . தேஹத்தினின்றும் பின்ன வஸ்துக்கட்கு , 
அநாத்மத்தன்மை ஸ்வயம் சித்தம் . 

. அதுபோன்று 
ஞாதாவிற்கும் ஆத்மத்தன்மை ( ஸ்வயம் சித்தம் ) . மத் 
தியிலுள்ள சரீர இந்திரியா திகளினிடத்துச் சம்சயம் 
பார்க்கப்படுகின்றது . 

5 . புகை அக்நி போன்று அவற்றின் அசாதா 
ரண தர்மங்களை விவேகி அறிந்து , புத்திபரியந்தங்களை 
அநாத்மாவாக அநுமானத்தால் அறிக . 

6 . பாஹ்ய விஷயத்தின்கண் இது என்னும் 
பிரதீ தியே , பேர்த்திருவினிடத்தில் நான் என்னும் 
பிரத்தியே . எதனால் தேஹத்தினிடத்து இரண்டும் 
பார்க்கப்படுகின்றன , அதனால் இந்த ஜனங்கள் மோஹ 
த்தை யடைகின்றனர் . 


நான்காம் அத்யாயம் . 


119 


எந் நியாய (பிரமாண ) த்தால் ஆக்மாநாத்மாக்கட்கு 
அம்வ மஹிஷங்கட்குப் போன்று விபாகஞ் செய்யப் 
படுகின்றது ( எனின் ) , கூறப்படுகின்றது.- 
7 . 

ஆத்மாநாத்ம விபாகஞ் செய்யும் நியாயம் 
பூர்வம் நம்மாற் கூறப்பட்டது . அதனால் இதம் அர்த் 
தத்தை விட்டு அஹம் என்னு மிவ்விடத்து எவன் 
இருக்கின்றான் . 

8 . ( அவன் ) தத் த்வமசி என்னும் வாக்கியத் 
தால் , சதா பாவாபாவ சாக்ஷியாயும் , அநந்தரம் அபாஹ்ய 
மாயும் , பிரத்தியக்காயு மிருக்கும் அர்த்தத்தை முனி 
சீக்கிரம் அறிக. 

கூறுங்கள் ; ஆயின் , எக்கிரமத்தால் வாக்கியார்த் 
தத்தை அறிகின்றான் என்று ( எனின் ) , கூறப்படுகின் 
றது ; அந்நுவய வியதிரேகங்களால் .- 

9 . எதனால் அநாத்மாவினின்றும் எனது ஆத் 
மாவை நான் அறியமாட்டேன் , ( அதனால் ) சமஸ்த 
இதம் அர்த்தத்தையும் தியாகஞ் செய்திருத்தலின் 
நான் நாசமானேன் என்று நினைக்கின்றான் . 

சரீரமுதற் புத்தி பரியந்தமான அவ்வெல்லாம் 
அநாத்மாவே என்று 

பிரமாணத்தால் நிச்சயித்து , 
எதனை அறியும் இச்சையால் உபரம மடைவ தில்லை 
( எனின் ) , கேட்பாயாக . -- 

10 , அநாத்மாக்கட்குப் பிரத்தியக்குக் காரணத் 
தால் அறிய வேண்டு மென்னும் இச்சைநிவர்த்தியாகாத 
இந்த நான் , சஞ்சல சித்த முடையவனாய்ப் பிசாசு பிடி 
த்த பிராந்தன் போன்று மோஹத்தை யடைகின்றான் . . 


120 


நைஷ்கர்ம்ய சித்தி 


லோப் மின்றிய விஞ்ஞாக ஆத்மாவிற்கு , ஆத்மத் 
தன்மையானே நித்தியசந்தி தியா கலின் , அறியும் இச்சை 
யுடையவன் ஏன் அறிய வில்லை ( எனின் ) எதனால் .-- 

11 , எச்சக்ஷராதி கரணங்களால் பூர்வம் ஆக் 
மாவை அறிந்தோம் , எதனை அநாத்மா வென்று அறி 
கின்றோம் , அந்தத் திருஷ்டிக்குத் திருஷ்டாவாய ஆத் 
மாவை அந்தப் பிரசித்த கரணங்களால் அறிதற்கு இச் 
சிக்கின்றான் . 

எவ்வே துவால் பாஹ்ய சப்தாதிகளி லலையும் 
புத்திகளால் , ஆத்மா அநாத்மாப் போன்று பார்க்கப் 
படுவ தில்லை ( எனின் ) , கூறப்படுகின்றது .- 

12. எங்ஙனம் சப்தத்தைச் சக்ஷபார்ப்ப தின்று . 
அதன் ஸ்வ ரூபத்தன்மை பின்மைக் காரணத்தால் , இங் 
நனமே பௌதிக திருஷ்டி ஆத்மாவைப் பார்ப்ப 
தில்லை . 

பிரத்தியக்ஷாதிப் பிரமாண ஸ்வபாவ அநுரோதத் 
தால் , அதன் அதர்சன காரணம் கூறப்பட்டது . 
பொழுது பிரமேய ஸ்வபாவ அநுரோதத்தால் பிரதி 
ஷேதங் கூறப்படுகின்றது.- 

13. கொள்ளற் றள்ளற் நர்ம முடைய ஆயிரம் 
புத்தி விகாரங்கட்குச் சதா சாக்ஷியான ஆத்மாவை , 
பிரத்தியக்காகலின் , அஹங்காரம் அறிவ தில்லை. 
-- இவ்விவேக புத்தி , ஆத்மாவினிடத்தா ? அநாத்மாவி 
னிடத்தா ? இதனால் என்னை ? ஆத்மாவினிடத்தாயின் , 
கூடஸ்தத்தன்மை வியாகா தமாம் ; அநாத்ம தர்சியாக 
லின் . அநாத்மாவினிடத்தாயின் , அதற்கும் சைதந்நிய 


நான்காம் அத்யாயம் . 


121 


மின்மையின் விவேக சம்பந்த மின்று ( எனின் ) , கூறப் 
படுகின்றது . தாஹ்ய தா ஹகத்தன்மை ஓரிடத்து 
என்று கூறிய பரி ஹாரத்தான் . 

14. எப்புத்திக்கு அநாத்மத்தன்மையால் ( ஆத் 
மாவினின்றும் ) பேதம் , இவ்விவேகம் அப்புத்தியினி 
டத்தே (உண்டாகின்றது ) ; புத்தியையே நாசஞ் செய் 
கின்றது . எங்ஙனம் வாழையை அதன் பழம் (நாசஞ் 
செய்கின்றது ) . 

அவ்விது அதத்துவத்தின்கண் தத்துவ ஞாநம்.- 

15 . அநுமானரூப தீபத்தால் சர்வ அநாத்மாக் 
களைவிட்டு , சம்சாரம் ஒன்றையே அவலம்பிக்கும் புத்தி 
யால் அதன் அபாவம் இச்சிக்கப்படுகின்றது . 

ஆத்மாநாத்ம விவேக லக்ஷண இவ்வந்துவய விய 
திரேக ஜன்ய விவேகம் , அநாத்மாவி லிருந்து , ஸ்தாணு 
வில் சம்சய ஞாநம் போன்று மித்தியா வஸ்து ஸ்வபாவ 
மாகலின் , கானற் ஜலம் போன்று அறியத்தக்கது என்று 
கூறுகின்றார் .- 

16 சம்சார பீஜமாய அஞ்ஞாநத்திலிருக்கும் 
இவ்விவேக ஞாநமுடையவன் , சம்சாரத்தைக் கோசரிக் 
கும் விவேக திருஷ்டியால் முக்தியை இச்சிக்கின்றான் , 
மிருகம் நேத்திரத்தை மூடிக்கொள்ளுதலால் மிருத்தியு 
வைத் தாண்டுதற்கு இச்சிப்பது போன்று , 

இவ்வர்த்தத்தின் திடத்தின் பொருட்டுச் 
உதாஹரணம் . 

17. ( வாக்கியார்த்த ஞாநமே அஞ்ஞாத நிவர்த் 
தகம் என்னும் ) இவ்வர்த்தத்தை முன்னிலையாகக் 
கொண்டு 

எது சக்ஷவாற் பார்க்கப்படுவ தின்று ” 
16 


சு 


122 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


என்றும் , 

திருஷ்டியின் திருஷ்டாவைப் பார்ப்ப 
தின்று என்றும் ஸ்பஷ்டமாகச் சுருதியால் நன்கு 
கூறப்படுகின்றன . 

18. இங்ஙனம் புத்தி பரியந்தத்தை நிவர்த்தித்து , 
நான் யாரா யிருக்கின்றேன் என்று அறியும் இச்சை 
யுடைய புருஷனுக்குச் சர்வப் பிரமாணங்களையும் 
அதிக்கிரமித்துச் செல்லும் சுருதி தத் த்வ மசி என்று 
கூறுகின்றது. 

இது சங்க்ஷேபமாக முன் மூன்றத்தியாயத்தின் 
அர்த்தம் கூறப்பட்டது . அவ்விது நியாயமாயினும் , வே 
தாந்தார்த்தம் சாஸ்த்ர ஆசார்ய பிரசாதத்தால் அடை 
யத்தக்கதாயினும் , சாஸ்த்ர ஆசார்ய பிரசாத அபேக்ஷை 
யின்றியவரா யுள்ள , வேறு அபேக்ஷை யின்றிச் சித் 
தித்த ஸ்வபாவத்தால் கிரத்தை முதலியனவுடைய சில 
புருஷர்களாற் கொள்ளப்படுவ தின்று . அவர்களின் சங் 
கிரஹத்தின் பொருட்டு அங்கீகாரப் பிராமாண்ய உதா 
ஹாணம். 

19 . நா முரைத்த பொருள் , சர்வபூதங்கட்கும் 
ஹிதத்தைச் செய்யும் பகவத் பூஜ்ய பாதர்களாலும் , இங் 
ஙனமே நன்கு ஸ்பஷ்டமாகக் கூறப்பட்டிருக்கின்றது . 

பரமாத்மாவின் உபதேசமா ? அபரமாத்மாவின் 
உபதேசமா? இதனால் என்னை ? பரமாத்மாவாயின் , 
அதன் உபதேச மின்றியே மோக்ஷமடைந்திருத்தலின் , 
உபதேசம் வியர்த்தமாம் , அபரமாத்மாவாயின் , அதற் 
கும் ஸ்வயமாகவே சம்சார ஸ்வபாவ முடைமையின் , 
உபதேசம் நிஷ்பலமாம் . இங்கனம் இரண்டிடத்தும் 
தோஷ முடைமையின் . இதனால் கூறப்படுகின்றது .- 


நான்காம் அத்யாயம். 


123 


20. + (இது , இது வன்று என்னும் ) இரண்டையும் 
பகுத்த லின்றிச் சுருதி கூறுமாயின் , அங்ஙனம் கிரஹ 
ணம் உண்டாம் என்று பூர்வ பக்ஷத்தை நிராகரித்து 
( இப் ) பக்ஷத்தைக்கொண்டு (நம தங்கீகாரத்தைக் கூறி 
யிருக்கின்றனர் .) 

அவ்விது அவிவேகத்தினின்றும் ஸ்வயம் விவேக 
ஸ்வரூப முடையவன் பொருட்டுத் தத் தவ மசி என்று 
உபதேசிக்கப்படுகின்றது . 

21 . இது நான் என்று விபாக ஞாந முடைய புரு 
ஷனிடத்தில் , இவ் வசநம் அர்த்த முடையதாகின்றது . 
செவிடனிடத்திற் சங்கீதம் போன்று எதனால் (பதார் 
த்த விவேக ) ஞாக மின்றியவ னிடத்து வாக்கியம் இருக் 
கினறது . 

அந்த , இது நான் என்னும் விபாக ஞாநத்திற்கும் 
எந்த யுக்தி உபாயத்தன்மையை அடைகின்றது ( எனி 
ன் ) , கேட்பாயாக . - 

22. - பத பதார்த்தங்களின் இது நான் என் 
னும் விவேக ஞானத்தின் நிச்சயத்தில் அந்துவய வியதி 
ரேகமே யுக்தியாம் . 

எங்ஙனம் அந்த யுக்திகள் ? இவ்விடத்துக் கூறப் 
படுகின்றது .- 

23. இந்தச் சுழுத்தியில் நான் அந்தியம் அற்ப 
மும் பார்க்க வில்லை ( என்னும் ஸ்மரணம் ) திருஷ்டியை 
நிவாரணஞ் செய்வ தின்று . தனது ( கட படாதி ) பிரத் 
தியயத்தை நிஷேதிக்கின்றது . 


+ உபதேச சஹஸ்ரியில் . 
இது சங்கராசாரிய சுவாமிகள் வசநம் . 


124 


நைஷ்கர்ம்ய சித்தி , 


26 . 


24. + இங்ஙனம் அறிந்த வாச்சியார்த்தத்தில் 
லோகப் பிரசித்த சுருதியால் சுரோதாவின் மோஹத் 
தை நிவர்த்தித்தற் பொருட்டு தத் த்வ மசி என்று 
சுருதி கூறுகின்றது . 

அவ்விடத்துத் த்வம் என்னும் பதம் யாண்டு லக்ஷ 
ணையால் பிரவிருத்திக்கின்றது , அந்த அர்த்தம் கூறப் 
படுகின்றது . - 

25. அஹம் சப்தத்திற்கு (லக்ஷணையால் ) பிரத் 
தியகாத்ம ஜ்யோ தியி னிடத்து யாதொரு நிஷ்டையோ, 
அதுவே சத்தா யிருக்கின்றாய் என்று இங்ஙனம் கூறப் 
பட்டது . அவ்விடத்து விடுபடுந்தன்மை பலமாம் . 
வேறும் அந்துவய விய திரேக உதாஹரணம் . 

எங்ஙனம் வெட்டுண்டு விடுபட்ட கையால் 
ஸ்வயம் ஆத்மா விசேஷிக்கப்படுவ தின்று , அங்ஙனமே 
எந்த எந்தச் சர்வ விசிஷ்டத்தால் விசேஷிக்கப்படுகின் 
றது ( அந்த அந்த விசேஷத்தானும் விசேஷிக்கப்படுவ 
தின்று ). 

27 . எங்ஙனம் நல்ல ஸ்வர்ண அலங்கார விசே 
ஷம் , அங்ஙனமே இச் சர்வ விசேஷணமும் அவித்தியா 
அத்யஸ் தமாம் ; இதனால் சர்வமும் அறிந்த ஞானியி 
னிடத்துச் சம்பவ மின்று . 

28. அதனால் சர்வ விசேஷணமும் விடுபட்ட 
கையோடு சமாநமாம் . அதனால் அநாத்மத்தன்மை 
யாக அறிந்தவன் , சர்வ விசேஷணங்களினின்றும் விடு 
பட்டவன் . 

29 . ஞேயத்தை விட்டு நிரன்வய ஞாதாரூப ஆத் 
மாவே , சதா கிரகிக்கத் தக்கது . யாதொரு அஹம் 

t சங்கராசாரிய சுவாமிகள் வசனம் . 


நான்காம் அத்யாயம் . 


125 


என்னுங் கிராகியம் , அதுவும் விடுபட்ட கையின் சமாக 


மாம் . 


30 , அஹம் என்னும் இந்தப் பிர தீதியும் திரு 
சியமாகலின் , கடாதி போன்று ஆத்ம தர்ம மன்றாம் . 
அங்ஙனமே அந்நிய கடாதிப் பிரத்தியயங்களும் , ராகத் 
துவேஷாதி தோஷங்களும் , ஆத்ம தர்ம மன் றென் றறி 
யத் தக்கது . இதனால் ஆத்மா நின்மலமாம் .. 

சர்வ நியாய உபசங்கிரஹம்.- 

31 , நித்திய முக்தத்தன்மையின் ஞாநம் வாக்கி 
யத்தானே உண்டாகின்றது ; வேறு வகைத் தன்றாம் . 
வாக்கியார்த்தத்தின் ஞானமும் பதார்த்த ஸ்மிருதி பூர் 
வகமாம் . 


3 : 2 , அந்துவய வியதிரேகங்களால் பதார்த்தம் நிச் 
சயமாக ஸ்மரிக்கப்படுகின்றது . இங்ஙனம் துக்கமும் 
கிரியையும் இன்றிய ஆத்மாவை ( வாக்கியத்தால் ) அறி 
கின்றான் . 

33. சத்தே என்பதாதி வாக்கியங்களினின் 
றும் ஸ்பஷ்டதரமான பிரமா உண்டாகின்றது . எங்ஙனம் 
பத்தாமவனா யிருக்கின்றாய் என்னும் இவ் வாக்கியத் 
தால் , இங்ஙனமே பிரத்தியகாத்மாவினிடத்து . 

அறியும் இச்சை யுடையவனது உதாஹரணம் . 

34. ஒன்பது என்னும் புத்தியால் அமிழ்த்தப் 
பட்டிருத்தலின் , பத்தைப் பூரணஞ் செய்யும் தனது 
ஆத்மாவை அறியாது , அறிதற்கே இச்சிக்கின்றான் , 
அங்ஙனமே தமது ஆத்மாவை ஜனங்கள் ( அறிதற்கு 
இச்சிக்கின்றார்கள் ). 


--- 


126 

கைஷ்கர்ம்ய சித்தி . 
35 : அவித்தையாற் கட்டப்பட்ட நேத்திர முடை 
மையின் , சதா காமத்தால் அமிழ்த்தப்பட்ட புத்தியுடை 
யவன் , பின்ன ஞாந ரூப ஆத்மாவைப் பத்தாமவனைப் 
போன்று பார்ப்ப தில்லை . 

இங்ஙனம் அவித்தையா படலத்தால் குண்டிக்கப் 
பட்ட திருஷ்டி யுடையவன் , எங்கனம் விழிப்பான் 
( எனின் ) கூறப்படுகின்றது . 

36 . எங்ஙனம் ஸ்வப்நத்தைப் பார்ப்பவன் , ஸ்வப்ந 
சம்பந்த சோர வியாக்கிர நிமித்த பயத்தால் விழித்து , 
ஸ்வப்ந சம்பந்த கர்மகர்த்தா கரணத்தை ஸ்வயம் பார்ப் 
பதே யின்று . 

37. அங்கனமே அநாத்மாவை அறிந்தவன் , இந்த 
சம்யக் சுருதியால் அறிவிக்கப்பட்டவனாகின்றான் . அங் 
ஙனமே தன்னி னன்னிய குரு சாஸ்திர மூடத்தன்மை 
களைப்பார்ப்ப தின்று . 

அவன் சகல சம்சாரத்தினின்றும் பின்னமாய ஆத் 
மாவை வாக்கியத்தால் அறிகின்றானா ? இன்றா ? என் 
னும் இவ்விடத்திற் கூறுகின்றோம் . ஞாநத்திற்குக் 
கூடஸ்த ஞா 15 மாத்திர சேஷமாகலின் . அதனால் கூறப் 
படுகின்றது . 

43 . எங்ஙனம் தண்டத்தி லுள்ள சர்ப்பத்திற் 
குத் தண்டத்தின் நிச்சயமே அவ தியாகின்றது , அங்க 
னமே வாக்கியத்தால் ஜகத்திற்கு நித்திய ஞாநமே முடி 
வாகின்றது . சம்சயம் இன்று, 

எக்காரணத்தால் இது , எதனால் .- 

39. பிரத்தியக்தன்மையாயும் , அஜமாயும் , அத் 
வயமாயும் , அபூர்வ அநபா அநந்தமாயும் உள்ள எந்த 


நான்காம் அத்யாயம் . 


127 


வஸ்துவைப் பார்க்கின்றது என்று உரத்த சப்தங்க 
ளாற் கூறுகின்றது , அது தவம் பதத்தால் லக்ஷிக்கப்படு 


கின்றது . 


தத் த்வ மசியாதி வாக்கியத்தினின் றுண்டாய ஞா 
நத்தானே பாதிக்கப்படுகின்றது . 

எதனால் .- 
40 . துவைத ரூப ஜாக்ர ஸ்வப்ந ரூப அந்தியதாக் 
ஹண மின்மையின் , இதனி னின்றும் வேறு ஸ்வரூ 
பம் இன் றென்றே நிரூபிக்கின்றது . அந்த அத்தியதாக் 
கிரஹணம் , ஜாக்கிர ஸ்வப்நங்கட்குக் காரணமாம் . 
இவ்வர்த்தத்தின் திடத்தின் பொருட்டு 

உதாஹ 
ரணம். 

41 , 1 அந்தியதாக் கிரஹணம் , தத்துவ அக்கிர 
ஹணமாயவற்றாற் கிரகிக்கப்பட்டவர்கள் , ஜாக்கிர 
ஸ்வப்ந அபிமானியாய விய்வதைஜர்கள் என்று கூறப் 
படுகின்றன . சுழுத்தி அபிமானியாய பிராஞ்ஞன் , தத் 
துவ அக்கிரணத்தாற் கட்டப்பட்டவன் . காரிய காரண 
பதார்த்தங்களாய அந்நியதாக் கிரஹண தத்துவ அக் 
ஹணங்கள் , துரீயத்திற் சித்திப்ப தின்று . 

42 , அந்நிதாக் கிரஹணத்தாற் ஸ்வப்நமாம் . தத் 
துவத்தை அறியாததால் நித்திரையாம் . அக் காரிய 
காரணங்களில் விபர்யாசம் நசிக்கில் துரீய பதத்தை 
அடைகின்றான் 

அங்ஙனமே பகவத் பாதரது ( வசநம் ) உதா ஹா 
ணம் .- 

சுழுத்தி , தமம் என்னும் பெயரை யுடைய 
அஞ்ஞாநம் , ஜாக்ர ஸ்வப்நங்கட்குக் காரணம் . தனது 

t கௌடபாதீய வார்த்திகம் . 1 உபதேச சஹஸ்ரி . 


4.3 . 


128 


நைஷ்கர்ம்ய சித்தி . 


ஆத்ம ஞாநத்தால் தஹிக்கப்படுகின்றது ; எங்ஙனம் 
தஹிக்கப்பட்ட பீஜம் உத்பத்தியின் பொருட் டன்று , 

44 , இங்ஙனம் கௌட (பாதாசார்ய ) ர்களாலும் , 
நமது பூஜ்ய திராவிடாசார்யர்களாலும் , இவ்வர்த்தம் 
கூறப்பட்டிருக்கின்றது . பரமாத்மா , அஞ்ஞாத மாத்திர 
உபாதியால் அஹங்காராதி சாக்ஷியாகின்றது . 

அவ்விடத்து , அந்தியதாக் கிரஹணம் . போன்று 
அந்தியதாக் கிரஹண பீஜக் கிரஹணமும் , அநாத்ம தர் 
மமே என்று கூறப்படுகின்றது . 

45 , இந்த ஞாநம் , நான் ஞாதா , இது ஞேயம் 
என்னும் மூன்றையும் , எந்த அவிகாரன் அறிகின் 
றான் , அதனால் அஞ்ஞாநம் இவனுக்குப் பராக்காம் . 

எதனால் இஃதிங் கனம் , அதனால் பீஜரூபஅஞ்ஞாக 
முடைய சித்த தர்ம விசிஷ்ட அவனுக்கே , தன் கார்ய 
இரண்டாவது வஸ்து சம்பந்தம் . அவிகாரி ஆத்மாவிற்கு 
இன்று என்று திருஷ்டாந்தத்தால் கூறுகின்றார் .- 

46. விகாரத்தை படைந்த ரூபப் பிரகாசங்கட்கு 
எங்ஙனம் சம்பந்தம் , இங்ஙனமே விகாரியாய சித்தத் 
திற்குச் சுக துக்கா திகளின் சம்பந்தம் . 

அவ்விதனை அந்நுவய விய திரேகங்களால் தர்சித் 
துக் கூறுகின்றார் .- 
47 . 

ழுத்தி காலத்தில் , விகாரியாய அந்தக்கர 
ணம் அஸ்த மடையுங்கால் ஆத்மா அவிகாரி யாகலின் , 
கிஞ்சித் பார்த்தும் , அணுவும் இரண்டாவது வஸ்து 
( ஆத்மாவை ) ஸ்பரிசிப்ப தின்று . 

அவ்விக் கூடஸ்த ஞாந மூர்த்தி ஆத்மா. 


நான்காம் அத்யாயம் . 


129 


43. எங்ஙனம் சுழுத்தி யபிமானியாய பிராஞ்ஞ 
னிடத்தில் , அங்ஙனமே இந்த ஸ்வப்ந ஜாக்ர வஸ்துக் 
கள் . அவற்றைப் பார்த்தும் அவிகாரியாகலின் , இரண் 
டாவது வஸ்து ஸ்பரிசிப்ப தின்று . 

49. இவ்வித ஞாந முடையவனுக்கு , எனது நான் 
என்னும் மதி யாசிரயம் இன்று ; பிரகாசிக்கும் தீப 
முடைய கையின் முன் இருள் போன்று . 

அவ்விடத்துத் திருஷ்டாந்தம் .- 

50. அந்நிய வஸ்துக்கட்குப் போத பரியந்தம் 
த்வைதத்தன்மையால் எங்கனம் சித்தி . அங்ஙனமே 
பிரத்தியகாத்மாவின் போதத்தால் ; புத்தியா திக்கு இங்க 
னம் சித்தித்தன்மை யின்று . 

அவ்விவ் வித்துவான் கொள்ளற் றள்ளற் றன்மை 
யின்றிய ஆத்மாமை ஆத்மாவினிடத்துப் பார்த்து.- 

51 , சர்வத்தையுமே அறிகின்றான் . சர்வத்தையு 
மே நிஷேதிக்கின்றான் . பேதாத்ம லாபம் அநுஞ்ஞை 
யாகின்றது . அதன் ஸ்வபாவ மின்மையின் நிஷேதமாம் . 

சர்வமும் புகன்றமையின் உபசம் ஹாரம் -- 

5 :, சர்வ வேதாந்தத்தால் நிச்சயிக்கப்பட்ட பர 
மார்த்த ஆத்மாவினிடத் திருக்கும் அஞ்ஞாநத்தை நிவர் 
த்திக்கும் எந்த ஞாநம் , அவ்விது புத்திப் பிரதான 
ஜீவர்கட்கு என்னாற் கூறப்பட்டது . 

இவ்வளவு ஈண்டுக் கூறப்பட்டது .- 

53 , ஈண்டு ஆத்மவித்து என்னி னன்னிய மன்று , 
என்னினின்றும் அஞ்ஞன் ஒருவரும் இன்று என்று 
எவன் ( விருத்தி ஞானத்தால் ) அறியாது (ஸ்வரூப 

17 


130 


நைஷ்கர்ம்ய சித்தி 


ஞாநத்தால் ) அறிகின்றான் , அவன் பிரஹ்மவித்து 
உத்தமனாகின்றான் . 

இங்ஙனம் ஆத்மாவை அறிந்து , பிரவர்த்திக்கத்தக் 
கதா ? அல்லது நிவர்த்திக்கத்தக்கதா ? அல்லது பிரக் 
கிரஹ மன்றி யிருக்குந் தன்மையா ? ( எனின் ) கூறப் 


படுகின்றது . 


51 . 


ஞாநம் எதனால் ஞேயத்தோடு அபின்னம் , 
அதனால் ஞேயவஸ்து அநுஸாரியாம் ; பிரவிருத்தியை 
யாவது அல்லது நிவர்த்தியையாவது கடாக்ஷத்தானும் 
பார்ப்ப தில்லை . 

எதனால் இது ஞேயத்தோடு அபின்னம் ( எனின் ) , 
எதனால் .- 

55. பிரத்தியகாத்ம ஞாநத்திற்குப் பூர்வம் இந்த 
ஞாநம் பாஹ்ய வஸ்து விசிஷ்டமாம் . சர்வ சம்சாரம் 
நாசமாகு மிடத்துச் சுருதியால் ஆத்மா வொன்றையே 
அவலம்பிக்கின்றது . 

இங்ஙனம் பரமார்த்த தத்துவத்தை அறிந்தவ 
னுக்குச் சேஷ சேஷிபாவ மின்று ; அதன் காரணம் 
நிவர்த்தியானமையின் என்று கூறப்படுகின்றது .- 

56. எதனால் சம்யக்ஞாநம் வாஸ்தவமாய் விருத் 
தாந்தத்தால் சம்சாரத்தை நிவர்த்திக்கின்றது , பிரவிரு 
த்திபோன்று நிவர்த்தியானதையும் நிவர்த்திக்கின்றது . 

57 . ஒரு தரம் ஆத்மோத்பத்தியானே சர்வ சம் 
சாரத்தையும் நிவர்த்திக்கின்றது , அதனினின்றும் அந் 
நியமான பிராந்தியாதி புத்தி , அஞ்ஞாத மாத்திர நிவர் 
த்தியானே நிவர்த்திக்கின்றது . 


நான்காம் அத்யாயம் . 


131 


58. தேசாதி மோ ஹகாரியமாகலின் , தேச 
காலாதி சம்பந்த மின்று , அதனால் உத்பத்தி யின்றிய 
ஞாந மின்று , அல்லது நாசமாகாத அஞ்ஞாந மின்று . 

59. சம்யக்ஞாந அக்கியால் தஹிக்கப்பட்ட மோ 
ஹ அதன் காரிய ரூப பாதயோக்கியத்திற்கு , ஒரே 
முறையில் நிவிருத்தியானமையின் , எக்காரியம் எஞ்சு 
கின்றது ? 
வாஸ்தவமாய 

விருத்தாந்தத்தானே அவித்தை 
நாசமாயினமையின் , ஒன்றும் எஞ்சுவ தின்று என்று 
பரிஹாரம் கூறப்பட்டது . வேறு சம்பிரதாயம்.- 

60. சர்ப்பப் பிராந்தி நீங்கிய புருஷனுக்குச் சர்ப் 
பத்தினின்றும் உண்டாய நடுக்கம் எங்ஙனம் விடுபடுவ 
தில்லை , அங்ஙனமே ஆத்மவித்து சர்வ மோ ஹத்தை 
யும் நிவர்த்தி செய்திருப்பினும் , மோ ஹகாரியம் ( அற்ப 
கால மிருக்கின்றது .) 

எதனால் பிரவிருத்தி பீஜம் நாசம் அதனால் .- 

61 . எங்கனம் விருக்ஷத்தினின்றுந் தோண்டப் 
பட்ட மூலத்திற்கு ஸ்பர்சமாத்திரத்தானே க்ஷயமாம் , 
ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனுக்கு ( பிராரத்த கர்ம ) 
நிவர்த்தியானே சரீர க்ஷயமாம் . 

( சாஸ்த்ரப் பிராமாண்யம் அங்கீகரிக்காதவர்களி 
னது ) நிர்லேப் டக்ஷ நிராசத்தின் பொருட்டுக் கூறப்படு 


கின்றது . 


62 , அத்வைத ஆத்ம தத்துவத்தை அறிந்த புரு 
ஷனுக்கு , மதேஷ்டாசரணமாயின் , சுனகத்திற்கும் 
தத்துவ ஞாநிக்கும் அசுசி பக்ஷணத்தில் பேதம் 
என்னை ? 


132 


கைஷ்கர்ம்ய சித்தி . 


எதனால் உண்டாவ தின்று ? எதனால் .- 

63. அதர்மத்தால் அஞ்ஞாநம் உண்டாகின்றது . 
அதனால் பதேஷ்டாசரணம் (உண்டாகின்றது ) . தர்ம 
கார்யத்தில் யதேஷ்டாசரணம் எங்ஙனம் உண்டாம் ? 
எவ்விடத்து தர்மமும் இச்சிக்கப்படுவ தின்று ( அவ்வி 
டத்து யதேஷ்டாசரணம் என்னும் வார்த்தையே 
யின்றாம் ) . 

64. இதனால் யதேஷ்டாசாணத்தைக் கண்ட 
னம் பண்ணும் ஹரி " எவனுக்குச் சர்வ ஆரம்பங்கள் 
என்று கூறுகின்றார் , பிரகாசமாகச் சர்வத்தையும் அறி 
கின்றான் . 

சர்வப் பிரவிர்த்தி பீஜத்தை நிவர்த்திக்கும் ஞாநம் 
இருக்குக , முமுக்ஷ அவஸ்தையிலும் யதேஷ்டாசர 
ணம் பொருந்துவ தின்று , அது கூறப்படுகின்றது . 

எவன் எவ்விடத்து விரக்தனாகின்றான் , இவன் 
அதன்பொருட்டுப் பிரவிருத்திப்ப தில்லை . மூன்றுல 
கத்தின்கண்ணும் விரக்தியாகலின் 
இச்சிக்கின்றான் ? 

அவ்விடத்துத் திருஷ்டாந்தம்.- 

66. பசியால் மிகக் கஷ்ட முடையோனாயினும் , 
விஷத்தைப் புஜிப்பதற்கு இச்சிப்ப தின்று . ஷட்ரஸத் 
தோடு கூடிய அந்தத்தைப் புஜித்து , அதனால் ஆசை நிவ 
ர்த்தியான விவேகி , விஷத்தை அறிந்தும் அதைப் 
புசிக்க இச்சிப்ப தில்லை . 

எதனால் பரமார்த்த தத்துவத்தை அறிந்தவனுக்கு 
யதேஷ்டாசரணம் , அற்பமும் . முமுக்ஷத்தன்மையி 
லும் பொருந்துவ தின்று, அதனால் .-- 


65 . 


முமுக்ஷ ஏன் 


நான்காம் அத்யாயம் . 


133 


ப 


67. சித்தத்தின் ஸ்வாரசிகப் பிரவிருத்தி ஆலம் 
பனத்தில் , ராகமானது அஞ்ஞானத்திற்கு லிங்கமாம் 
எந்த விருக்ஷத்தின் கோடா ( துவாரத்தில் அக்கி , அத 
ற்கு சாட்வல ( வைடூரிய மணி ) த்தன்மை யாங்ஙனம் ? 

சகல புருஷார்த்தத்தைச் சமாப்தி செய்யும் இந்த 
ஆத்ம ஞாநத்திற்கும் எதனால் உத்பத்தி ( எனின் ) கூறப் 
படுகின்றது. 


68 . எவன் அமாநித்தன்மை முதலியன வுடைய 
வன் , எவன் துவேஷத்தன்மை முதலியன 

முதலியன வின்றிச் 
சாதந முடையவன் அவனுக்கு ஞாந முண்டாகின்றது ; 
பஹிர்முகச் சித்த முடையவனுக் கன்று . 

ஆத்ம ஞாந முண்டாகு மிடத்து , அவித்தையா 
காரியமாகலின் , பிரவிருத்தி போன்று நிவிருத்தி ரூப 
அமாநித்தன்மை முதலியன நிவிர்த்தியாகின்றனவா ? 
அல்லது அன்றா ? அன்று என்று கூறுகின்றோம் . கார 
ணம் என்னை ? பரமாத்மாவிற்கு நிவிர்த்தி சாஸ்திர 
அவிரோத ஸ்வபாவமாகலின் ; நியோக வசத்தானோ 
இன்று . ஆயின் , எங்ஙனம் ? கேட்பாயாக . 

69. ஆத்ம ஞாா முண்டான இப் புருஷனுக்கு 
து வேஷ மின்மையா திக் குணங்கள் , யத்த மின்றி இருக் 
கின்றன சாதக ரூப முடையவனுக்கோ இன்று , 

எதனால் இஃது இங்கனம் அதனால்.- 

70 . இக் கிரந்தத்தைக் கொள்பவனுக்கு அமாநித் 
தன்மை முதலிய சாதகம் , யத்தத்தால் உண்டாகின்றது . 
தீய பிரவிருத்தி யுடையவனாகான் ; இக்கிரந்தம் பிரத்தி 
யக் தர்மத்தை அனுசரித்துச் செல்லுதலின் . 


134 


நைஷ்கர்ம்ய சித்தி , 


11 . 


இக்கிரந்தம் கொடுக்கத்தக்க தன்று .- 

சம்சாரத்தினின்றும் விரக்தி யின்றியவன் 
பொருட்டும் , ஏஷாணாத் திரயம் நீங்காதவன்பொருட் 
டும் , யமாதி சாதக மின்றியவன் பொருட்டும் வேதாந் 
தார்த்தத்திற் பிரவேசத்தைக் கொடுக்கற்க . 

72. புகன்ற வஸ்துவை நன்கு அறிந்து , ( பின் ) 
அறிய வேண்டுவ தெஞ்சுவ தின்று . அதனால் கர்மத்தை 
நிவர்த்திக்காதவன் இதைச் சீக்கிரம் அறியான் . 

73. புகன்ற இந்த வஸ்துவை , சர்வ கர்மங்களை 
யும் தியாகஞ் செய்து , பிரத்தியக்குப் பிரவண புத்தி 
யுடையவர்களாய்க் காம மின்றி யத்தஞ் செய்யுஞ் சுபாவ 
முடைய சாந்தர்கள் அறிகின்றனர் . 

74. ஸ்ரீமத் சங்கரரது பாத தாமரைகளை நன்கு 
சேவித்து , ( ஞாநத்தை) அடைந்து , பரமஹம்சனுக்கு 
தனது அந்தகாரத்தை நிவர்த்திக்கும் இந்த அமல 
ஞாநத்தைக் கூறினேன் . இதனால் இவ்விடத்து விரோத 
புத்தியைச் செய்யற்க. சர்வ விடத்துமே விசுத்தியின் 
பொருட்டு இந்த மதம் நல்ல பண்டிதர்களாற் பரீக்ஷிக் 
கத்தக்கது . ( எதனால் குண தோஷ நிச்சயத்தில் ) 
மஹான்களே பரம காரணமாம் . 

75 . நன்கு புகன்றிருக்கினும் , மஹாத்மத்தன்மை 
யின்றியவர்கட்கு நின்மல திவாகரன் ஆந்தைக்குப் போ 
ன்று தோற்றுவ தின்று . விசுத்த சித்த முடையவர் 
கட்கு விளங்கிக் கொண்டேயிருக்கின்றது ; எங்கனம் 
ஆசை யற்றவர்கட்கு மஹாதனமாய ரத்ரம் . 

76 . வியாபக பாதங்களை அதுசரித்துச் செல்லும் 
சகல சம்சாரத்தை நிவிர்த்திக்கும். எந்த வித்தையைச் 


நான்காம் அத்யாயம் , 


135 


சங்கரர் போகத்தால் அடைந்து , சகல முனி கணங்க 
ளோடு சர்வஞ்ஞப் பிரஹ்மத்தினிடத் திருக்கினறார் 
அவரைக் கங்கையைப் போன்று பக்தியால் நான் நன் 
பூஜித்துப் பிரவர குண நிதியாய ஆசாரியரிடத்தினின் 
றும் , கருணையால் வேதாந்த தீபத்தை அடைந்து , 
அதனை ஜனன மரண சமூக நிவர்த்தியின் பொருட்டு , 
துக்கிகளின் பொருட்டுக் கூறினேன் . 

71. வேதாந்தத்தின் அகட்டி லிருப்பதாயும் , 
பிரகாசரூபமாயும் , நின்மாலமாயும் , நமது புத்தியில் 
விளங்கும் அஞ்ஞானத்தை நிவர்த்திப்பதாயும் . அதீந் 
திரிய விஷயத்தின்கண்ணும் , ஓரிடத்தும் நஷ்ட 
மடைவ தின்றியதாயுமுள்ள ஞாநத்தை , எவர் நமக் 
குச் சர்வ சம்சார பீஜமாய அஞ்ஞாநத்தை நியாய சலா 
கையானே நிவர்த்திசெய்து கொடுத்தார் , அந்தக் குரு 
வுக்குங் குருவாய பூஜ்யரின் பொருட்டு நமஸ்காரம் . 

78. இந்தச் சம்பந்த வசனம் ஒவ்வொரு சுலோ 
கத்தின்கண்ணும் நன்கு கூறப்பட்டது இதனை அறி 
ந்து இவன் நைஷ்கர்ம்ய சித்திக்கு நிச்சயமாக வியாக் 
கியானஞ் செய்பவனாகின்றான் . 


நான்காம் அத்தியாயம் சமாப்தம் . 


E - MAS 


E 司 台 


